315 
MEGHASANDESA 


. 


TRANSLATED INTO TAMIL FROM 


the amous Sanskrit Work Meghasandesa of 

Celebrated 
Sri Mahakavi Kalidasa 


Tito full notes & Geographical information ] 


BY 


PANDIT M. DURAISWAMI AIYANGAR, 

AYURVEDA BHUSHANA 
plomæd Ayurvedic Medical Practitioner ; Lecturer, 
The Madras Ayurvedic College ; Physician , 
S. K. P. D. Hospital , Madras ; and 
Author of the Ayurvedic System of 

Pharmacopæig, Kadambari 


Tin TorlaluCR UATAL WAHUSCRIPTS 


NIWWEZA 


APR 1916 


LIBRARY 


... 


MADRASH DRAS. 


V. KALYANARAM IYER & CO .. 


1913 


( All rights reserved by the Author .), 


Printed by Thompson & Co. at the Minerva Press 

33 , Broadway, Madras 


மேக ஸந்தேசம் 


FRE 


* 


டிப்ளோமா பெற்ற ஆயுர்வேத் ட 
சென்னை ஆயுர்வேதகாலேஜில் போதகாசிரியரும் , 
எஸ் . கே . பி . டி . ஆஸ்பத்திரியில் டாக்டரும் , 
‘ கா தம்பரீ , ஔஷதயோகவிதி முதலிய 
நூல்களியற்றியவருமான 

மாடபூசி 
பண்டித மே . துரைஸ்வாமி ஜயங்கார் 

ஆயுர்வேத பூஷண 
அவர்களால் இயற்றப் பெற்றது . 


மஹாகவி யென்று பெரும்புகழ் பெற்ற ஸ்ரீகாளிதாஸன் 
வடமொழியிலியற்றிய மேகஸந்தேசத்தின் 

தமிழ் மொழிபெயர்ப்பு . 


சென்னை : 


வி . கல்யாணராம ஐயர் அண்ட் கோ . 


1913 


(காபிரைட் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறது . ) 


ஸ்ரீ : 


நூன்முகம் 


மேகத்தினிடம் செய்திகளைச் செப்பித் தூதனுப்புதலை 
முக்கியமாகப் பெற்றதால் இந் நூல் மேகஸந்தே 
மென்னும் பெயரைப் பெற்றுளது ; மேகதூதமென 
வும் மொழியப்படுகின்றது . வடமொழியில் அழகிய 
பத்தியங்களாலாகிய இந் நூல் உருவத்திற் சிறிதெனி 
னும் , வாக்கியங்களின் வனப்பிலும் , பொருட்களின் 
பான்மையிலும் , இரஸவிசேஷங்களின் இணைப்பிலும் 
காளிதாஸமஹாகவியின் காவியங்களுள் , இஃது மிகச் 
சிறப்புற்று அவற்றிற்குச் சிரோமணி யெனத் தகும் 
சீர்மையைப் பெற்றிருக்கின்றது . இதிற் பிரஸித்தி 
பெற்ற விரிவான கதையொன்றும் விசேஷமாய் அமைந் 
தில்லையாயினும் , மிக மனோஹரமான விப்ரலம்பமென் 
னும் சிருங்காரரஸத்தையே முக்கியமாகக் கொண்டு , 
ஆதிமுதல் அந்திமம் வரையில் அபரிமிதமாய் மனக் 
களிப்பூட்டுமாறு வர்ணிக்கப்படும் சிறிய விஷயமே 

1. சிருங்காரரஸமானது விப்ரலம்ப மென்றும் , ஸம்போக 
மென்றும் இருவகைப்படும் ; தம்பதிகள் பிரிந்திருக்குங்கால் 
அவர்களது நிலைமைகளைப்பற்றி வர்ணிக்கப்படும் சிருங்கார 
மானது விப்ரலம்பமென்றும் , ஓரிடத்திற்கூடியிருக்கையிலுள்ள 
விலைமைகளைக் கூறும் சிருங்காரமானது ஸம்போகமெனவும் 
மொழியப்படும் . 


ii . 


நூன் முகம் 


வித்வான்களின் மனதுக்கு வியப்பூட்டும் தன்மையது ; 
அஃது , வடமொழியில் இந்நூலியற்றிய மஹாகவியினு 
டைய மதியின் திறமையையும் பெருமையையும் நன்கு 
விளங்கச் செய்கின்றது . 


ஸ்ரீவால்மீகிமாமுனிவர் ஸ்ரீமத் ராமாயணத்தை 
இயற்றி , முதலில் மஹாகவிகளுக்குக் காவியரசனையில் 
மார்க்கத்தை யுபதேசித்ததுபோல் , கவிகுலதிலகனான 
காளிதாஸனே இத்தகைய ஸந்தேசகாவியம் வரைவத 
ற்கும் வழிகாட்டிய முதற் புருடனாவான் ; ஆதலின் 
முதலில் , இராமாயண முதலியவற்றில் ஆங்காங்கு வர் 
ணிக்கப்பட்டுச் சிதறுண்டிருக்கும் ஸந்தேசமென்னும் 
தூதனுப்பும் விஷயமனைத்தையும் ஒருங்கே ஒழுங்காய 
மைத்து இங்ஙனம் ஓர் பிரபந்தமாய் இயற்றக் கூடிய 
தான வகையைத் தேடிய புகழுக்குரியவன் இக் கவிராய 
னெனக் கூறவேண்டும் . இதற்குப் பின் பல ஸந்தேச 
காவியங்கள் இதற்குப் போலியா யேற்பட்டன வென் 
றாலும் , மேகஸந்தேசத்திற்குள்ள மனோஹரத்தன்மை 
யும் , கவிகளுள் எவ்வகையிலும் முதன்மை பெற்ற மஹா 
புருடனது முகத்திலிருந்து அனைத்திற்கும் ஆதியில் 
வெளி வந்ததனாலான அதன் பெருமையும் மற்றவைக் 
குண்டாவதெங்ஙனம் ? உலகத்திற் பெரும்பான்மை 
யோர் அவரவரது மனோபாவங்களுக்கும் நிலைமைகளுக் 
கும் ஏற்றவண்ணமே மற்றவரது தன்மைகளுமாகு 
மென்று நினைக்குமியல்பினரென்னும் விஷயத்தை 


நூன்முகம் 


iii 


அனுபவங்களாலறிந்தவனான இக் கவியானவன் , பிரி 
வாற்றாமையினால் பெரிதும் பரிதவிக்கும், இபக்கனது 
நிலைமைகளுக்கேற்றவண்ணம் , மேகமேகவேண்டிய 
மார்க்கங்கள் முற்றிலுமுள்ள நதிமுதலியவற்றை அவ் 
வியக்கன் வகைவகையாய் வர்ணிப்பதாக மொழிவதா 
னது , ப்ரியமுள்ள தம்பதிகளது பிரிவாற்றாமையின் பிர 
பாவத்தைப் பிரதானமாய் விளக்க முயன்ற இந் நூலு 
க்கு மிகவும் மேன்மையைத் தருகின்றது . இந் நூலுக் 
குப் பின் வந்த எந்த ஸந்தேசகாவியமும் , ஒன்றிரண் 
டைத் தவிர, இவ்வாறாக இன்றியமையாத பல விஷயங் 
களில் இதற்கு இணையாகாதென்று , இந்நூலையும் இதற் 
குப் போலியாக வந்த மற்றவைகளையும் முற்றிலும் உ 
ற்று நோக்குபவரே உணரக் கூடும் . வடமொழியில் நா 
டக முதலியவற்றிற்கு இருப்பதுபோல் , ஸந்தேசமென் 
னும் காவியமியற்றுவதற்கு இலக்கண நூலேதும் இருப் 
பதாய் அறியப்படவில்லையாயினும் , இம் மேகஸந்தேச 
மே முதலில் இலக்கியமாகவும் , பிறகு மற்றவர் இயற்ற 
முயன்ற ஸந்தேசங்களுக்கு ஒருவாறு இலக்கண நூலாக 
வும் ஏற்பட்டதெனக் கூறவேண்டும் . ஆம் ; பிறகு ஸந் 
தேசகாவிய மியற்றியவர் , மேகஸந்தேசத்திலிருப்பது 
போலவே மந்தாக்ராந்தா என்கிற விருத்தத்தையும் , 
விப்ரலம்பசிருங்காரத்தையும் , வர்ணனைகளின் வகை 
களையும் , பத்தியங்களின் எண்ணிக்கைகளையும் பெரும் 
பாலும் பின்பற்றி யிருக்கின்றனர் . ஸமீபகாலங்களில் 
எழுதிய சிலவற்றிற் பத்தியங்களின் எண்ணிக்கைச் 


iv 


நூன்முகம் 


சிறிது மிகுதியா யிருப்பதை ஆலோசித்தால் , மேகஸங் 
தேசத்திற் பிற்காலங்களிற் பிறரால் எங்ஙனமோ ஆங் 
காங்கு இடையில் இணைக்கப்பட்ட வேறு பத்தியங் 
களைக் காளிதாஸனுடையதாகவே கருதி , அவ்வாறு 
அவரும் அதிக பத்தியங்களை வரையலாயினர் எனத் 
தோற்றுகின்றது . மேகஸந்தேசத்தின் சில பதிப்பு 
களில் ஸர்க்கம் முதலிய பிரிவுகளில்லாமலிருப்பினும் , 
தெலுங்கு முதலிய திற் பதிப்பித்தச் சிலவற்றில் முதல் 
ஸர்க்கம் இரண்டாம் ஸர்க்கம் என்றும் , தேவநாகரலிபி 
யிலுள்ள வேறு சிலவற்றில் பூர்வமேகம் உத்தரமேகம் 
என்றும் , பூர்ணஸரஸ்வதியினுடைய வியாக்கியானத் 
தின்படி முதல்ஆச்வாஸம் இரண்டாம் ஆச்வாஸம் என 
வும் பிரிவுகள் காணப்படுகின்றன . 


இக் கவிராயனுக்கு வால்மீகியின் வாக்குகளில் அள 
வற்ற ஆதராதிசயமுண்டென்பது அகில வித்வான்களும் 
அறிந்த விஷயமாதலாலும் , மஹாபுருடரது மேன்மை 
பொருந்திய வரலாற்றை மனத்திற் கொண்டேனும் 
மற்றோர் கதையை வரைவது விசேஷமென இவன் 
கருதியிருக்கக் கூடுமாகையாலும் , இராமாயணத்தில் 
ஸ்ரீசக்கிரவர்த்தித்திருமகன் ஸீதாபிராட்டியினிடம் 
ஆஞ்ஜனேயரைத் தூதனுப்பிய வரலாற்றைக் கருத்தில் 
வைத்தவனாய் , இவன் இம் மேகஸந்தேசத்தை இயற்றி 
யிருக்க வேண்டு மென்பதற்கு ஸ்ரீமான் பண்டித ஆர் . 
வி . கிருஷ்ணமாசாரியர் எடுத்துரைக்கும் ஆதாரங்களை 


-- 


நூன்முகம் 


ஆதரவுடன் ஏற்காதவருமுளரோ ? அவை எவை யெ 
னில் : 


இந் நூலின் துவக்கத்திலேயே , தன தருமைக் 
காதலியை விட்டுப் பிரிந்த யக்ஷனை ஓரானொருவன் 
எனக் குறிப்பதால் , மனத்தினால் ஆலோசிக்க முடியாத 
மஹிமை பொருந்திய மஹாபுருடனொருவனை இந் 
நூலுக்கு நாயகனாக நிச்சயிக்கின்றானெனவே நினைக்க 
வேண்டும் . ஜானகி நீராடி மிகவும் புனிதமான நீர் 
களைப் பெற்ற ... எனவும் , இராமகிரியின் ஆச்ரமங் 
களின் கண் ... எனவும் , ஸ்ரீராமனது திருவடிகளின் 
சின்னங்களைப் பெற்ற ... என்றும் , இராவணனது 
புயங்களால் ஆட்டங்கொண்ட அடிவாரத்தின் ஸந்தி 
பந்தங்களை யுடையது ... எனவும் , இங்ஙனமுரைத்த 
தும் ஸீதையானவள் ஹனுமானைப் பார்த்தது போல் ... , 
எனவும் இவ்வாறு பல விடங்களிற் பிரயோகிப்பதை 
நோக்குங்கால் , இக்கவி இராமாயணகதையையே கருத் 
திற் கொண்டு மேகஸந்தேசத்தை இயற்றினானெனக் 
கூறுதல் பொருந்தும் . அல்லாமலும் , இராமாயணத் 
தில் ஹனுமானுக்கு உபமானமாகக் கூறிய குஞ்ஜரம் 
குன்றத்தின் சிகரம் முதலியவற்றை இங்கு மேகத்திற் 
கும் உபமானமா யுரைப்பது , இஷ்டம் வாய்ந்தவிதம் 
உருவமெடுக்கவல்ல வல்லமை ஹனுமானுக்கிருந்தது 
பொல் மேகத்திற்கும் உண்டென வர்ணிப்பது , ளுக் 
கிரீவன்வானரர்களுக்கு வழிகளை யுபதேசித்ததற்கேற்ப 


vi 


நூன்முகம் 


திடுவது , 


இங்கு யக்ஷனும் மேகத்திற்கு மார்க்கங்களை மொழிந் 

ஸுவேலபர்வதத்தின்மீது இலங்கையைப் 
போல் கைலைமலையினுச்சியில் அளகாபுரி அமைந்திருப் 
பதாகக் கூறுவது , இலங்கையினுள் மாலைநேரத்தில் 
ஆஞ்ஜனேயரைப் போல் அம்புதமும் அந்திப்பொழு 
தில் அளகையினுள் பிரவேசிக்குமாறுரைப்பது , இர 
வில் ஸீதையினிடம் ஹனுமான் சரீரத்தை மிகச் சிறி 
தாக்கிக் கொண்டு இராமனது செய்திகளைச் செப்பு 
வதற்குச் சென்றது போல் மேகமும் உடலை யொடுக்கிக் 
கொண்டு அவ்விதம் செய்யும் வண்ணம் அதற்கு வகை 
கூறுவது , அசோகவனத்திற் கேட்பாரின்றி வஸித்த 
ஸீதையின் வெகு தீனமான நிலைமையைக் குறித்து 
வால்மீகி முனிவர் வர்ணிக்கும் விதங்களைப் பல வகை 
யிலும் பின்பற்றி இங்கு யக்ஷனது மனைவியின் நிலை 
மையை மனமிரங்குமாறு வர்ணிப்பது , இன்னும் இவை 
போன்ற பல விஷயங்கள் இராமாயணத்திலுள்ள 
ஹனுமத்ஸந்தேசத்தை மனத்திற் கொண்டே மேக 
ஸந்தேசத்தை இக்கவி இயற்றினானென்பதற்கு வெ 
ளிப்படை 

டையான ஆதாரங்களாகின்றன . 


இதற்குப் பின் இதை அனுஸரித்து ஏற்பட்ட 
ஸந்தேசகாவியங்களுள் , கவிதார்க் கிகஸிஹ்மமென்றும் , 
ஸர்வதந்த்ரஸ்வதந்த்ரரென்றும் பிரஸித்தி பெற்ற 
ஸ்ரீமந்நிகமாந்ததேசிகர் அருளிச் செய்த ஹம்ஸஸங் 
தேசமே மிக முக்கியமானது . பத்தியங்களின் எண் 


நூன்முகம் 


vii 


ணிக்கையலும் , ஆச்வாஸ மென்கிற பிரிவுகளின் இணைப் 
பிலும் , வாக்கியங்களின் நடையிலும் , கருத்துகளின் 
கோட்பாடுகளிலும் ஹம்ஸஸந்தேசமே மேகஸந்தேசத் 
திற்கு மிகவும் ஏற்றதா யிருக்கின்றது . அல்லாமலும் , 
ஹம்ஸஸந்தேசம் சில விஷயத்தில் அல்லது சில 
விடங்களில் மேன்மையினால் மேகஸந்தேசத்தையே 
மீறியதெனக் கருத வேண்டி யிருக்கின்றது . அஃ 
தெங்ஙனமெனில் , ஹம்ஸஸந்தேசத்தில் ஸ்ரீராமனையும் 
ஸீதையையும் நேராகவே நாயக நாயிகைகளாகவும் , 
எவ்விதத்திலும் பக்ஷிகளுக்குள் பெருமை பெற்றதாகக் 
கூறப்படும் இராஜஹம்ஸத்தைத் தூதனாகவும் அமை 
த்து , மானிடத்தன்மையை மேலாக மதித்து , ஸர்வோ 
த்தமமான ஸூரியவம்சத்தில் ஆவிர்ப்பவித்த லக்ஷ்மீ 
பதியான ஸாக்ஷாத் ஸர்வேச்வரன் ... என்று கதா 
நாயகனுக்குக் குல கோத்திரங்களாலும் தைவங்களுக் 
கெல்லாம் தைவமாயிருக்குந் தன்மையினாலுமுண்டான் 
வளப்பங்களையும் விளக்கி , கம்பீரமாய் அழகிய தோ 
ரணியிற் காவியமியற்றிய ஸ்ரீவேதாந்ததேசிகர் , தே 
வர்களிற் கீழான ஜாதியைச் சேர்ந்த ஒரு யக்ஷனை 
நாயகனாகவும் , தூமம்போல் பிடிக்கடங்காமல் நொடிப் 
பொழுதிற் பார்த்துக்கொண்டிருக்கையிலேயே பல 
வாறு சிதறி யுருமாறிப் போகுமியல்புடையதும் , ஆக 
வே அசேதனத்திலும் அசேதனமுமான மேகத்தைத் 

1 வம்சே ஜாதஸ் ஸவிதுரநகே மாநயந் மாநுஷத்வம் 
தேவ : ஸ்ரீமார் ... ஹம்ஸஸந்தேசம் , முதற்பத்தியம் . 


viji 


நூன்முகம் 


தூதனாகவும் அமைத்து , அதிலும் கதாநாயகனை 
யக்ஷன் என்று குலம் பெயர் ஏதுமில்லாத அப்ர 
ஸித்தனாகக் கூறும் காளிதாஸனை இங்கு மீறி விட்டன 
ரென்றுரைப்பது மிதமிஞ்சிய மொழியாகாதன்றோ ? 
மேலும் மேகஸந்தேசத்தில் மேகத்திற்குக் கூறிய 
மார்க்கங்களிலுள்ளப் பிரதேசங்கள் கவியினால் வெகு 
அழகாக வர்ணிக்கப் பெற்றிருக்கின்றன வென்றாலும் , 
அவற்றுள் திவ்ய க்ஷேத்திரங்கள் வெகு சிறுபான்மை 
யன ; ஹம்ஸஸந் தேசத்தில் தூதனான இராஜஹம்ஸத் 
திற்கு உபதேசிக்கப்படும் வழிகளிலுள்ளப் பிரதேசங் 
களோ , சிருங்காரரஸத்திற்கேற்றவண்ணம் மிகவும் 
மனோஹரமாய் வர்ணிக்கப்படுவதுடன் , முற்றிலும் 
சாந்திரஸத்தைக் கைப்பற்றியவராலும் உவக்கக்கூடிய 
திவ்யக்ஷேத்திரங்களாகவும் இருக்கின்றனவாதலின் , 
இஃது , பொன்மலருக்கு நறுமண மேற்றிய தாகுமல்ல 
வா ? மேகஸந்தேசத்தையும் ஹம்ஸஸந்தேசத்தையும் 
ஆதியோடந்தமாய் ஊக்கத்துடன் உற்று நோக்குங் 
கால் , ஸ்ரீவேதாந்ததேசிகர் , தாம் இயற்றிய ஸந்தேச 
காவியத்திற்கு மேகஸந்தேசத்தையே வழிகாட்டியா 
கக் கருதினாராயினும் , பற்பல விடங்களிற் காளிதாஸ 
னது கருத்துகளையே வெகு நுட்பமாய் அழகாகப் 
பின்பற்றினாரெனினும் , சில விஷயங்களிற் காளி 
ஸன் சென்ற வழிகளை மிக நன்றாகச் சீர்திருத்தி அல் 
லது மாற்றி , இரஸவிசேஷத்தையும் இனிதிலும் இனி 
தாய் இணைத்து , தமது நூலை மேகஸந்தேசத்தினும் 


தா 


நூன்முகம் 


ix 


மேன்மை பொருந்தியதாகச் செய்ததனரென்று பக்ஷ 
பாதமில்லாமற் பார்க்கும் பண்டிதருக்கு நன்கு விளங் 
கும் . ஆகையால் , இங்ஙனம் ஸந்தேசகாவியமொன்றை 
ஸரஸமாய் முதன்முத லியற்றிய தாலுண்டான பெரு 
மைக்கு ஸ்ரீகாளிதாஸனும் , பின்னர் சீர்திருத்தங்களு 
டன் ஸகல குணங்களுமமைந்த வழியில் ஸந்தேசகாவி 
யம் வரைந்த புகழுக்கு ஸ்ரீகவிதார்க்கிகஸிஹ்மமும் 
உரியவராவரென் றுரைப்பது உற்றதாகும் . இவ்வித 
மாய் இவ்விரு நூல்களுக்கும் ஆங்காங்குள்ள ஒற்று 
மைகளையும் விசேஷ குணபேதங்களையும் இங்கு 
மொழிபெயர்த்தெழுதுவதென்றால் விஷயம் மிக விரி 
வடைவதுடன் , அவ்வித ஆராய்ச்சி வடமொழியறி 
யாத தமிழருக்கு அவ்வளவு அவசியமெனத் தோற்ற 
வில்லையாதலால் , அவற்றை யான் இங்கு வரைய விரும்பு 
கிறேனில்லை . 
வேறு ஸந்தேசகாவியங்கள் 

எவையெனில் : 
த்தண்டசாஸ்திரி இயற்றிய கோகிலஸந்தேசம் , 
இலக்ஷமீதாஸன் செய்த சுகஸந்தேசம் , ஸ்ரீரூபகோஸ் 
வாமியின் ஹம்ஸ தூதம் , கிருஷ்ணஸார்வபௌமனது 
பதாங்க தூதம் , வெகு ஸமீபகாலத்தில் தைலங்கவ்ரஜ 
நாதன் இயற்றிய மநோ தூதம் முதலியவை ; இவற்றுள் 
சில புலவரது கண்களுக்கும் புலப்படாமற் பதுங்கிக் 
கிடக்கின்றன ; அன்றியும் , அவற்றின் அருமையும் 
அவ்வாறெனவே அறியப்படுகின்றது . உத்தவஸந்தே 
சம் முதலிய மற்றும் சில ஸந்தேசங்களின் பெயரைச் 


XXI 


நூன்முகம் 


செவியுற்றிருப்பவரும் அரிதெனக் கருதுகின்றேன் .. 
தோயீகன் என்கிற கவியினால் இயற்றப் பெற்ற ப்ர 
வண தூதமென்கிற ஸந்தேசகாவியமொன்று மிகப் 
பண்டைக் காலத்ததென்று எண்ணப்படுகிறது .. வாதி 
சந்திரன் என்பவனியற்றிய ப்ரவண தூதம் மற்றொன் 
றுண்டு .2 விக்ரமகவி யென்பவன் அர்ஹந்நேமிநாதனைப் 
பற்றி நேமிதூதம் என்று ஸந்தேசமொன்று வரைந் 
திருக்கின்றான் . இந்த விக்ரமகவி , மேகளந்தேதேசத்தி 
லிருந்து ஒவ்வொரு .பத்தியத்தினுடையவும் நான்கா 
வது அடியைத் தனது நூலில் ஒவ்வொரு பத்தியத்திற் 
கும் முறையே நான்காவது பாதமாக அழகாய் அமைத் 
திருக்கின்றான் . இங்ஙனமே ஜிநஸேநாசாரியன் என் 

மேகஸந்தேசபத்தியங்களிலிருந்து ஒன்று 
அல்லது இரண்டு பாதங்களைப் பெயர்த்தெடுத்து , 
பார்ச்வாப்பு தயம் என்கிற தனது நூலில் ஒவ்வொரு 
பத்தியத்திலும் இணைத்து , மேகஸந்தேசம் அனைத்தை 
யும் அதில் அடக்கியிருக்கின்றான் . இவ்வாறு இவ் 
விருவரும் காளிதாஸனது காவியத்திலுள்ள பத்தியங் 
களின் சில பகுதிகளைக் கொண்டு தமது நூல்களை 


பவன் , 


1. தோயீகனது ப்ரவண தூதம் , வங்காள ஏஷியாடிக் 
ஸொஸைடியாருடைய மா தாந்தரஸஞ்சிகையின் புதிய தொ 
குதியில் மனமோஹனசக்ரவர்த்தி என்பவரால் வெளியிடப் 
பெற்றது . அத்தொகுதியில் முதல் வால்யத்தில் 41 முதல் 
71 வது பக்கம் வரையில் உள்ள 


2. பம்பாய் பிர்ணயஸா கரபிரஸ் ` லிருந்து வெளியான 
காவியமாலாவில் 13 வது தொகுதியில் வெளியா யிருக்கின்றது . 


நூன்முகம் 


முடித்துத் தமக்கும் தமது நூல்களுக்கும் சிறப்பேற் 
றியதாகக் கருதினர் போலும் . 

இரஸப் பெருக்கிற் பெரிதும் உருவத்திற் சிறிது 
மான இம் மேகஸந்தேசத்திற்கு மல்லிநாதன் , வல்லடா 
தேவன் , பூர்ணஸரஸ்வதீ, கல்யாணமல்லன் , ஸநாதரு 
கோஸ்வாமீ , இராமநாததர்க்காலங்காரன் , ஹரகோ 
விந்தவாசஸ்பதி முதலியவர்களால் பற்பல உரைகளும் 
வரையப்பெற்றுள்ளன . இவற்றுள் மல்லிநாதமஹோ 
பாத்தியாயனுடைய வியாக்கியானம் உலகில் எங்கும் 
வியாபித்திருப்பதுடன் , வியாக்கியானம் வரைவதில் 
வியாபகனெனன்று அவன் பெரும் பெயரையும் பெற்றி 
ருக்கின்றான் . மல்லிநாதன து வியாக்கியானத்திற்கும் 
மற்றவரியற்றியவைக்கு முண்டான வேற்றுமை அல் 
லது ஒற்றுமையை உற்று நோக்கவும் மனமொப்பாத 
நமது பண்டிதரிற் பெரும்பான்மையோருக்கும் மல்லி 
நாதனிடம் மஹத்தான குருபக்தியைப் போன்ற விச் 
வாஸமொன்றுண்டு . அவ்வித நம்பிக்கையைத் தடுப் 
பதற்கு என்றனால் அல்லது எவராலும் ஆகாதென்று 
நன்கறிவேனாயினும் , பூர்ணஸரஸ்வதீ முதலிய வேறு 
சிலரது வியாக்கியானங்கள் , யான் அறிந்த மட்டும் , 
விரிவான விசேஷ விசாரணைகளைச் செய்வதாலும் , 
இக்காலத்தியவரும் முற்காலத்தியவருமான வித்வான் 
களால் விருப்புடன் எவ்வகையிலும் ஏற்கக் கூடிய 
விதமாய் அழகாய் அமைந்திருப்பதாலும் , மல்லிநாத 
னது சில குறுகிய வழிகளை மீறி அவை மிக மேன்மை 


-xii 


நூன்முகம் 


யுற்றிருப்பதாகவே மொழியத் துணிகின்றேன் . இந் 
நூலுக்கு வல்லபதேவன் வரைந்த வியாக்கியானமே , 
வீணாக விரிவான விஷயங்களைக் கூறாமல் வேண்டிய 
வளவு சுருக்கமாய் விமர்சம் செய்வதுடன் , மேகஸந் 
தேசத்தின் வியாக்கியானங்களெல்லாவற்றிற்கும் கா 
லத்தினாலும் மிக முந்தினதெனத் தெரிய வருகின் 


றது . 1 


காளிதாஸன் சிருங்காரரஸத்தை வர்ணிப்பதில் 
மிகவும் விருப்பமுள்ளவனெனவும் , அதிலும் விப்ரலம் 
பசிருங்காரவர்ணனையில் மஹாநிபுணனென்றும் புகழ் 
பெற்றதற்கு இம் மேகஸந்தெசமே முதற்காரணமென 
மொழிய வேண்டும் . விக்ரமோர்வசியம், சாகுந்தளம் 
முதலியவற்றில் இக் கவி விப்ரலம்பசிருங்காரத்தை வர் 
ணித்தபோதிலும் அவற்றில் ஏதோ சில பாகத்தில் 
மட்டுமே விப்ரலம்பசிருங்காரம் அமைந்திருக்கின்றன 
வாதலின் , அவை , ஆதியோடந்தமாய் வித்வான்களை 
வியப்புறச் செய்யுமாறு விப்ரலம்பத்தை விசேஷ 
மாய்ப் பெற்ற இந்நூலுக்கு இணையாகாவென்றால் , அது 
மிகைபடக் கூறதலெனத் தகாது . 

நாயக நாயிகைகள் 
ஓரிடத்தில் எதிரிலிருந்து இன்பமனுபவிக்கும் வகை 
களை வர்ணிப்பதாலுண்டாகும் இரஸமானது , அவர் 

1. வல்லபதேவனுடைய வியாக்கியானத்துடன் கூடிய 
மேகஸந்தேசம் தேவநாகரலிபியில் , மிஸ்டர் இ . ஹுல்ஷ் 
( E. Hultzsch ) என்பவரால் 

பரிசோதிக்கப் பெற்று , 
இலண்டன் நகரத்தில் இராயல் ஏஷியாடிக் ஸொஸைடியாரால் 
வெளியிடப்பட்டிருக்கிறது . 


நூன்முகம் 


xiii 


கை . 


களுக்குப் பிரிவினால் ஏற்படும் பற்பல ஆவல்களுக் 
கேற்ற மனப்போக்குகளின் மாதிரிகளை மொழிவதா 
லுண்டாகும் இரஸவிசேஷத்துடன் இணையாவிடின் 
பெரும்பாலும் பூர்த்திபெறாதென்பது இரஸிகரெனப் 
பெயர் பெற்ற பண்டிதரின் கொள் இக் கொள் 
கையைக் கைப்பற்றிய கவிகளுள் காளிதாஸனே முக் 
கியமாக இந்நூலைக்கொண்டு முன் சென்றவனாகிறான் .. 

இந்நூல் இரஸமயமாயிருப்பினும் ,இஃது கேவலம் 
சிருங்காரரஸத்திற்கே ஆதாரமாயிருப்பதைக் கருதி , 
சிலர் இதைப் புறக்கணிக்கக் கூடும் . ஆனால் உண்மை 
யில் இது அவ்விதமான தல்ல ; ஆம் ; ஸாத்விக்குண மே 
லிட்ட வித்வான்களுக்கே பெரிதும் இன்பமளிக்கவல்ல 
ஸ்ரீராமன் முதலியவரது விஷயமாய் இந்நூலை யியற்றி 
னால் , மற்ற ஸாமானிய லௌகிகருக்கு இதைப் படிக்க 
விசேஷ விருப்பமுண்டாகாதெனக் கருதி , வெகு 
நிபுணனான இக் கவி , ஒருவனும் கூறாத புதிய விஷயத் 
தைக் கொண்டு நூலியற்றுபவன் போல் , எவரோ யக்ஷ 
தம்பதிகளையும் மேகத்தையும் சேர்த்து ஒருவாறு கதை 
யின் வரலாற்றை வெளிப்படையாக இணைத்து , இதன் 
மூலமாய் லௌகிகரான இரஸிகருக்கு இதிற் பிரவிருத் 
தியை யுண்டாக்கி , முற்கூறியவண்ணம் ஸ்ரீசக்கிரவர்த் 
தித்திருமகன் ஆஞ்ஜனேயரை அசோகவனத்தில் அரு 
ந்துயரனுபவிக்கும் ஸீதாபிராட்டியினிடம் தூதனுப்பும் 
விஷயத்தை உள்ளடக்கி , இராமாயணத்திலுள்ள சில 
இன்றியமையா வர்ணனைகளை இடையில் ஆங்காங்கு . 


siv 


நூன்முகம் 


உட்புகுந்து ஊக்கத்துடன் நோக்குபவர் இன்புறுமாறு 
இணைத்து , இதனால் வியங்க்யார்த்த மெனப்படும் அகப் 
பொருளிலேயே அளவற்ற ஆவலைப் பெற்ற மஹாவித் 
வான்களான மேன்மக்களுக்கும் இந்நூல் விஷயத்தில் 
அதிகஆசையைப் புகட்டியிருப்பதால் , இந்நூல் ஸாத் 
விகஜனங்களால் ஆதரிக்கத்தகாததெனக் கூறுதல் ஆ 
தாரமற்ற மொழியாம் . மேலும் மதியிற்சிறந்த இக் கவி 
யானவன் ஸ்ரீமந்நாராயணனது திவ்யாவதாரமான 
ஸ்ரீராமன் வஸித்த இராமகிரியிலுள்ள ஆச்ரமங்களை 
ஆதியிலும் , ஸ்ரீ சிவபெருமான் பிரத்தியக்ஷமாய் வஸி 
ப்பதால் சிறப்புற்ற கைலாஸபர்வதத்தின் மீதுள்ள 
அளகாபுரியை இறுதியிலும் இசைத்து , சைவ வைஷ் 
ணவ வேற்றுமையைத் தான் அங்கீகரிக்காதவனென 
அறிவித்து , ஆகவே மற்றவரும் இங்ஙனம் மதவேற் 
றுமை மனவேற்றுமை யேதுமின்றி இந்நூலை அன் 
புடன் ஏற்க வேண்டு மெனக் கருதினான் போலும் . 
அன்றியும் , யக்ஷனும் அவனது மனைவியும் ஒரு வருட 
மளவும் ஒருவரை யொருவர் விட்டுப் பிரிந்திருக்க 
வேண்டி நேர்ந்ததையும் , பிரிவாற்றாமை யென்பதை 
என்று முணராது நேசப்பான்மை யென்னும் பாசத் 
தினாற் கட்டுண்ட அவ்விருவரும் அக்காலை மிகத் துயர 
முற்றுத் தவிப்பதையும் , அவ்வளவு நீண்டகாலத்திலும் 
இயக்கன் ஏகபத்நீவிரதத்தையும் அவனது மனைவி 
பதிவிரதாதர்மத்தையும் தவறாமலனுட்டிக்கும் வகை 
களையும் விரித்துக் கூறுவதான இந்நூல் , சிருங்கார 


நூன்முகம் 


xy 


ரஸத்திற்கேயல்ல, உத்தமரான ஸ்திரீபுருடர்கள் அனி 
யோனியமாய் அன்புடனும் ஆதரவுடனும் தர்மசிந் 
தையுடனும் வாழ்வதற்கேற்ற வழிகளை விளக்குவதற் 
கும் இன்றியமையாததெனக் கூறவேண்டும் . 

இக் கவியானவன் , இராமகிரிமுதல் அளகாபுரி 
யீறாக யக்ஷன் மேகத்திற்கு மொழிந்திடும் பாவனையாய் 
வழிகளையும் , வழிகளிலுள்ள நாடு நதி காடு மலை முதலி 
யவற்றையும் தெளிவாக வர்ணிப்பதை நோக்குங்கால் , 
இக்காலத்தில் தமக்கு அருகிற் சுற்றிலுமுள்ள பிர 
தேசங்களைப்பற்றிய அறிவும் அவற்றை அறிவதில் 
ஆசையும் அற்றிருக்கும் பாமரரெனத் தகும் சில 
பண்டிதரைப் போலில்லாமல் , நெடுந்தூரத்திலுள்ள 
தேயங்களுக்குப் போக்கு வரத்துகளுக்கேற்ற எட்ள 
கரியமேதுமற்ற அப் பண்டைக்காலத்திலும் , இவன் பற் 
பல தேயங்களைப் பற்றிய அறிவை மிகுதியாகய் பெற் 
றிருந்தானென நன்கு விளங்குகின்றது . இவனது இரகு 
வம்சத்தில் இரகுமஹாராஜனது யுத்தயாத்திரை முத 
லியவற்றின் வர்ணனைகளைப் படிக்குங்கால் , இராமகிரி 
முதல் கைலைமலைவரையிலுமேயல்ல , இப் பரதகண்ட 
மனைத்தும் இவனுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போ 
லிருந்ததெனத் தெரியவருகின்றது . 

தூதனுப்பும் விஷயத்தையே முக்கியமாகப் 
பெற்ற ஸந்தேசகாவியமென்பது தமிழில் தனிப்பட 
இல்லாதிருப்பதை அறிந்தும் , பல்லாயிரம் ஆண்டுகளு 
க்கு முன் மஹாகவிகளுள் முதன்மை பெற்று விளங் 


xvi 


நூன்முகம் 


பல 


கிய காளிதாஸன் வடமொழியிலியற்றிய சொற்சுவை 
பொருட்சுவை நிரம்பிய இவ்வித அரிய நூல்களைக் 
கொண்டு அக் கவிராயனது அல்லது அக் காலத்திய 
கவிகளது மிக மனோஹரமான மனப்போக்குகளாகும் 
அருஞ்சுவை பொருந்திய அமுதத்தைத் தமிழரும் 
அருந்தி ஆனந்தமனுபவிக்கவேண்டுமென்று ஆலோ 
சித்தும் , மேகஸந்தேசமே காலத்தினாலும் இரஸத்தி 
னாலும் மற்றும் பல குணங்களாலும் ஸந்தேசகாவியங் 
களுள் முதலிலெண்ணக் கூடிய தாயிருப்பதைக் கருதி 
யும் அந்நூலை இங்கனம் தமிழில் மொழி பெயர்க்க 
முயன்றேன் . மேக்ஸந்தேசம் 

குணங்களால் 
மேம்பாடுற்றிருப்பதை யறிந்தே , இதைப் பன் முறை 
யும் படித்தறிந்த புலவர்கள் இவ்வாறு வேறு பல 
ஸந்தேசங்களியற்றியும் , இந்நூலிலுள்ள பத்தியங்களி 
லிருந்து ஒன்றிரண்டு அடிகளை யெடுத்துத் தாமியற் 
றிய ஸந்தேசங்களிலுள்ள பத்தியங்களிற் கிரமமாய் 
இணைத்தும் , இதற்கு வெவ்வேறு வியாக்கியானங்களை 
வரைந்தும் , ஆங்கிலம் ஜெர்மன் திபேத் முதலிய தேச 
பாஷைகளில் மொழிபெயர்த்தும் , தம்மைப் பெரு 
மை படுத்திக் கொண்டதுடன் , இவ்வரிய நூலினிட 
முள்ள அளவிறந்த அபிமானத்தையும் அறிவித்திருக் 
கின்றனர் . டாக்டர் எச் . எச் . வில்ஸன் துரையவர் 
கள் , 1813 ஆம் ஆண்டில் , மேகஸந்தேசத்தை ஆங்கி 
லத்திற் செய்யுட்களாகவே மொழிபெயர்த்து வெளி 
யிட்டிருக்கின்றார் . இவர் அப்பொழுது வங்காளத்தில் 


நூன்முகம் 


xvii 


அதையே 


ஈஸ்டு . இந்தியா கம்பெனியில் வைத்தியராய் ( Assis 
tant surgeon ) இருந்தார் . இவரது ஆங்கில மொழி 
பெயர்ப்புடன் கூடிய மேகஸந்தேசமானது , அப்பொ 

இந்தியாவுக்குக் கவர்னர் ஜெனரலாயிருந்த 
ரைட் ஆனரபுல் மிண்டோதுரையவர்களால் நன்கு 
ஆதரிக்கப் பெற்று , அவருக்கு அஃது அர்ப்பணமும் 
( Dedication ) செய்யப்பட்டிருக்கின்ற தெனின் , மேக 
ஸந்தேசத்தின் அருமை பெருமைகளை என்னென்று 
கூறலாம் ! வில்ஸன் துரையின் ஆங்கில மொழிபெயர்ப் 
புடன் கூடிய 

மேகஸந்தேசத்திலுள்ள பாடங்கள் 
பெரும்பாலும் நேமிதூதத்தின் முறையைப் பின் 
பற்றியவையாய் , பத்தியங்களின் எண்ணிக்கையும் 

அனுஸரித்திருக்கின்றது . இப் புத்தகம் 
வெளியாய் நூறு வருடங்கள் ஆயின ; இவ்வளவு புரா 
தனமான பதிப்பு முற்கூறியவிதம் சில கௌரவங் 
களைப் பெற்றிருந்தும் , பல காரணங்களால் காளிதாஸ் 
னுடைய தல்லவென்று அறியப்படும் பத்தியங்களும் 
வெவ்வேறு பாடங்களும் பலவாறு முறை கேடாக 
இதிற் சேர்க்கப்பட்டு அவ்விதமே மொழிபெயர்க்கப் 
பட்டுமிருப்பதானது , எனது எண்ணப்படி , அப்பொ 
ழுது அவர்களால் நன்கு ஆராய்ச்சி செய்யப்படாத 
குறையை அறிவிக்கின்றது . தமிழ்மொழிபெ 
யர்ப்பில் , காளிதாஸனுடைய தென நன்கறியப்படும் 
பத்தியங்களும் பாடங்களுமே ஏற்றுக்கொள்ளப்பெற் 
றன ; மல்லிநாதனது பாடங்களையே பெரும்பாலும் 
பின்பற்றினேனாயினும் , காளிதாஸனியற்றியதாகக் கரு 
தப்படாத புத்தியங்களை அவ்வரிசையிலிருந்து விலக்கி , 


xviii 

நூன்முகம் 
அவற்றின் மொழிபெயர்ப்பை இப்புத்தகத்தின் இறுதி 
யில் ஓர் அனுபந்தமாக இணைத்திருக்கின்றேன் . காளி 
தாஸனுக்குப் பற்றுதலில்லாத பத்தியங்களை வில 
வியாக்கியானம் 

வரைந்தவர் 

வல்லபதேவ 
னும் பூர்ணஸரஸ்வதியுமே ; ஆனால் , இரண்டாம் 
ஆச்வாஸத்தில் ஆறாவது பத்தியத்திற்குப் பிறகு கத் 
யுத்கம்பாத் ... என்கிற அதிக பத்தியமொன்று காளி 
தாஸனுடையதென வல்லபன் கருதுகிறான் . ஆகை 
யால், மேகஸந்தேசம் வல்லபதேவனது எண்ணப்படி 
111 பத்தியங்களடங்கியதாகும் . ஆயினும் 640 வரு 
டங்களுக்கு முன் ஸ்ரீமந்நிகமாந்ததேசிகர் , எவ்வகை 
யிலும் மேகஸந்தேசத்திற் கேற்றதாயிருக்க வேண்டு 
மென விரும்பி அருளிச் செய்த ஹம்ஸஸந்தேசத்தில் 
110 பத்தியங்களே இருப்பதாலும் , ஆச்வாஸமென் 
னும் பெயரால் அதில் இருவகைப் பிரிவுகள் ஏற்படுத் 
தப்பெற்றிருக்கின்றமையாலும் , ஒவ்வோர் ஆச்வாஸத் 
திலும் ஆரம்பமுதல் இறுதிவரையில் வர்ணனையின் 
வழிகளும் வாக்கியதோரணிகளும் இரஸவிசேஷங் 
களின் இணைப்பும் பெரும்பாலும் ஒரே விதமாயிருப் 
பது வெளிப்படையாய் அறியப்படுவதாலும், மேக 
ஸந்தேசத்திலுங்கூட பத்தியங்களின் எண்ணிக்கையும் 
ஆச்வாஸபேதங்களும் அங்ஙனமே 

அங்ஙனமே அமைந்திருக்க 
வேண்டுமென யான் தீர்மானித்து, அதற்கேற்ப இம் 
மொழிபெயர்ப்பிலும் பத்தியங்களின் எண்ணிக்கையை 
யும் , ஆச்வாஸங்கள் என்று இரு பிரிவுகளையும் ஏற்படுத் 
தலானேன் . காதம்பரி முதலியதைப் போன்ற வட 
மொழியிலுள்ள வசனகாவியங்களைத் தமிழில் அவ் 


நூன்முகம் 


xix 


விதமே மொழிபெயர்ப்பது 

மிகக் 

கடினமென்று 
என்ணியிருந்தும் , யான் முதலில் ஒருவாறு அங்க 
னம் செய்ய முயன்றதில் , இரஸிகரான கல்விமான்கள் 
பலர் அதை மனமுவந்து மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண் 
டதைக் கண்டு , வசனகாவியமல்லாமலும் விசேஷமான 
கதையின் வரலாற்றைப் பெறாமலும் , கேவலம் இரஸ 
மயமாயமைந்திருக்கும் இத்தகைய பத்தியகாவியத் 
தைச் சிறிதும் சுவை குன்றாது அழகிய தமிழ்வசன 
நடையில் மொழி பெயர்த்தலுங் கூடுமென நிச்சயித்து 
இங்ஙனம் முயன்றேன் . உலகவிவஹாரங்களைச் சிறிது 
முணராமலும் , 

இரஸப்போக்குகளின் வகைகளை 
யறிய வல்லமையைப் பெறாமலுமிருக்கும் இளம் பிள்ளை 
களுக்கு 

ஸம்ஸ்கிருதபாஷையைக் கற்பிக்கையில் , 
இரஸிகரான வித்வான்களது மனதுக்கே மிகவும் 
இன்பமளிக்கக் 

கூடிய 

மேகஸந்தேசம் போன்ற கா 
விய முதலியவற்றை , அநாகரிகரால் அறிஞரெனக் 
கருதப்படும் சில அரஸிகசிரோமணிகள் அப்பிள்ளை களு 
க்கு முதன் முதலிற் கற்பிக்கமுயன்று , பத்தியங்களைப் 
பதம் பதமாகப் பகுத்து , அரும்பொருளை அனாதரித்து , 
எளிதான அழகிய வழிகளால் அறிந்து அனுபவிக்கக் 
கூடிய இனிய விஷயங்களை வீணிற் கசக்கி விரஸமாகச் 
செய்து , மேன்மை பொருந்திய நூலுக்கு இழிவு உண் 
டாக்குவதை நோக்கி , யான் மனம் ஸஹியாமல் , மேக 
ஸந்தேச பத்தியங்களிலடங்கிய பதங்களின் பொருட் 
களையும் கருத்துகளையும் ஒருமிக்க அந்நூலிலுள்ள 
வாறே இரஸப்பெருக்கெனும் அமுதத்தில் ஆழ்த்தி 
அவ்விதமே ஸம்ஸ்கிருதமாணாக்கருக்கு மாசற்றவழி 


நூன்முகம் 


யில் அறிவிக்க வேண்டுமென விரும்பியும் இந்நூலைத் 
தமிழில் இவ்வண்ணம் எழுதலானேன் . அவசியமான 
அனேக விடங்களிற் பதங்களின் பொருட்கள் வாக்கி 
யங்களின் கருத்துகள் முதலியவற்றை வெளியிடு 
வதில் வடமொழியில் வியாக்கியான மியற்றியவர் வரை 
ந்துள்ள அபிப்பிராயபேதங்களை 

விளக்குவதன் 
பொருட்டும் , ஆங்காங்கு வாக்கியங்களிலடங்கியுள்ள 
விசேஷமான உட்கருத்துகளை உணர்த்துவதற்காக 
வும் , இதிஹாஸங்களெனப்படும் சில கிளைக் கதைகளை 
யும் மற்றும் பல விஷயங்களையும் நன்கு அறிவிப்பதற் 
கென்றும் அந்தந்த பக்கத்தில் ஓர் உரையையும் வரை 
ந்து இணைத்திருக்கின்றேன் . அனேக நூற்றாண்டு 
களுக்கு முன்பிருந்த காளிதாஸனால் இந் நூலில் 
கூறப்பட்டிருக்கும் இராமகிரிமுதல் அளகைவரையிலு 
முள்ள பிரதேசங்களின் பெயர்கள் அல்லது உருவங் 
கள் இப்பொழுது பலவாறாய் மாறுபாடடைந்திருப் 
பதைக் கருதி , இக்காலத்தில் வழங்கப்படும் விதமாக 
அவற்றின் விவரங்களைத் தெளிவாகக் கூடுமாறு விள 
க்கி , இந்நூலின் இறுதியில் அவற்றின் விஷயமும் 
மற்றோர் அனுபந்தமாகச் சேர்க்கப்பட்டுளது . 
லின் , ஸம்ஸ்கிருதம் கற்றவருக்கும் ஸம்ஸ்கிருதமறியாத் 
தமிழருக்கும் இந்நூல் இனிப்பூட்டுமெனக் கருதுகின் 
றேன் ; எனினும் , மிக நன்றாகப் பயின்றவரது மன 
தும் , தன திடம் நம்பிக்கையற்றிருப்பது இயல்பாதலின் , 
அறிவிற் குன்றிய எனது மொழிபெயர்ப்பான இந் 
நூலைக் கல்விமான்கள் கண்டு மனமொப்பி யளிக்கும் 
கருத்தைப் பெறுமளவும் , இஃது நன்கமைந்ததென 
நினைக்கின்றேனில்லை . 
MADRAS , ) 

இங்கனம் 

ஆயுர்வேதபூஷண 
1-5-1913 . 

மேல்பாக்கம் , துரைஸ்வாமி ஐயங்கார், 


மேகஸந்தேசம் 


முதல் ஆச்வாஸம் 


யக்ஷன் , தனது கடமையில் , தவறுதலுற்று , மன 
தைக் கவரும் வடிவழகு வாய்ந்த மனைவியின் 2 பிரிவை 
யுண்டுபண்ணியதால் தாங்க வியலாததும் , ஓராண் 
டளவும் அனுபவிக்க வேண்டுவதுமான- 

தன் பிரபு 
வான குபேரனது -- சாபத்தினால் மறைவுற்ற மஹி 
மையை யுடையவனாய் , ஜானகி நீராடி மிகவும் புனித 
மான நீர்களைப் பெற்றனவும் , நிரம்பவும் செழிப்பாக 
நிழலைத் தந்து அழகாய் நிற்கும் மரங்களை யுடைய 


1. யக்ஷன் = தேவர்களில் ஓர் ஜாதி . 

2. பிரிவை யுண்டுபண்ணியதால் தாங்க வியலாததும் 
என்பதற்குப் பதிலாக காந்தாவிரஹகுருணா என்பதற்கு 
மனைவியின் பிரிவாற்றாமையை யுபதேசிக்கும் .ஆசிரியனும் 
(ககனவிலும் காதலியின் பிரிவாற்றாமையை யுணராத யக்ஷ 
னுக்கு இல்லாளின் விரஹம் இவ்விதமானது என்று சாபமே 
இப்பொழுது புதிதா யுபதேசிப்பதுபோ லிருப்பதால் , அச் சா 
பத்தை இப் பிரிவாற்றாமையை அறிவிப்பதற்க்கு ஆசிரிய 
னெனக் கொள்ள வேண்டும் . ) என்று பூர்ணஸரஸ்வதி வரை 
கின்றான் . 


2 


மேகஸந்தேசம் 


மயமான 


மான 


வையுமான 1இராமகிரியிலுள்ள ஆச்ரமங்களின்கண் 
வாஸம் செய்து வந்தான் . 1 . 
காதலியை விட்டுப் பிரிந்தவனும் , ஆகவே 2 கனக 

கங்கணம் நழுவி விழுந்தமையால் சூனிய 
கரத்தின் 

மணிக்கட்டையுடையவனுமான 
அக் காமுகி , அம் மாமலையிற் சில மாதங்களைப் போக் 
கிய பின் , 3 ஆடிமாதத்து முதல் தினத்தன்று , விளை 
யாட்டாகக் குன்றத்தின் சாரலைக் கொம்புகளைக் 
கொண்டு குறுக்காயிடிக்கும் குஞ்ஜரம்போல் கண் 
ணைக் கவர்வதான மலைச்சாரலைத் தழுவிநிற்கும் கார் 
முகிலொன்றைக் காண்லானான் . 2 . 

குபேரனது குற்றேவற்காரனான 4 அவ்வியக்கன் , 
தாழம்பூக்களைச் செழிப்பிக்கக் காரணமான அக் கார் 
முகிலுக்கு எதிரில் ஒருவாறு வருத்தமுற்று நின்று , 
கண்ணீரைப் பெருகவிடாமற் பெருமுயற்சியால் அடக் 
கியவனாய் நெடு நேரம் ஏதோ எண்ணங்கொள்ள 
லாயினன் ; கவலையற்றுக் களித்திருப்பவனது மனதும் , 
மேகத்தை நோக்குங்கால் மாறுதலுற்று மழுக்கங் 
கொள்ளும் ; இத்தகைய காலத்திற் கழுத்தைத் தழுவி 

1. சித்திரகூடமலை யென்று சிலர் . 

2. விரஹிகள் ஒரு கரத்தில் மட்டும் வளையொன்று இட் 
டுக்கொள்வது முறை . ( பிரிவாற்றாமையால் இவன் மிகவும் 
இளைத்துப்போன தால் கையிலிருந்த கங்கணம் நழுவிப் போ 
யிற்று எனக் கருத்து . ) 

3. ஆடிமாதத்தின் இறுதியில் ( ஆஷாடஸ்ய ப்ரசமதி 
வஸே ) என்று வல்லபதேவனுடைய பாடம் . 

4. இயக்கன் = யக்ஷன் . 


முதல் ஆச்வாஸம் 


3 


ஆலிங்கனம் செய்வதில் ஆவலுள்ள நாயகி நெடுந் 
தூரத்திற் பிரிந்திருக்கையிற் கேட்கவும் வேண்டுமோ ! 


3 . 


நல்வரவு 


அவன் , ஆவணிமாதம் நெருங்கி வருங்கால் , 
தனது இன்பமுற்ற இல்லாள் உயிர் பிழைத்திருத்தலை 
உத்தேசித்து , தன் க்ஷேமவிருத்தாந்தத்தை மேகத் 
தின் மூலமாகக் கூறி யனுப்ப விருப்பங்கொண்டு , 
அவ் வம்புதத்தினிடம் அன்பு பாராட்டியவனாய் , அப் 
பொழுதே மலர்ந்த குடமல்லிகைமலர்கள் கொண்டு 
2 அர்க்கியமளித்து , பிரீதியை முன்னிட்டு அதற்கு 

கூறினன் . மன்மததாபத்தினால் மனநோ 
புற்றவர் , அறிவுடையோரிடத்தும் அசேதனங்களிடத் 
தும் தம தெளிமையை முறையிடு மியல்பின ராதலின் , 
அவ்வியக்கன் , ஆவலதிகரித்தமையால் - புகை ஒளி 
நீர் வாயுவென்னும் இவற்றின் சேர்க்கையாலாகிய 
மேகமெங்கே ! கூர்மையான புலன்களைப் பெற்றப் 
பிராணிகளைக்கொண்டு செப்பி யனுப்பக்கூடிய செய் 
திகளெங்கே ! -- எனப் பகுத்தறிய வல்லமையற்ற 
வனாய் , அம் மேகத்தை நோக்கிப் பின் வருமாறு வேண் 
டத் தொடங்கினன் . 4. 5 : 

" அப்பா ! நீ புவனத்திற் புகழ்பெற்ற புஷ்கலா 
வர்த்தமென்னும் மேகங்களின் குலத்தில் உதித்தவ 
னெனவும் , மஹேந்திரனுடைய மனதுக்கிசைந்த 
வண்ணம் மாற்றுருவங்களெடுக்கவல்ல அதிகாரபுரு 
டனெனவும் யான் அறிவேன் ; ஆகவே , நற்குணம் நிரம் 

1. அம்புதம் = மேகம் . 
2. அர்க்கியம் = பூஜோபசாரம் . 


4 


மேகஸந்தேசம் 


பியவரிடத்து யாசித்தற்பயனுறாமற்போயினும் சிறப்பு , 
அவ் வேண்டுகோள் இழியவரிடத்துப் பயன் பெறினும் 
பெருமையுறாது எனக் கருதி , யான் விதிவசத்தினால் 
வெகு தூரத்திற் காதலியை விட்டு விலகியவனாய் உன் 
றனிடம் வேண்டிக்கொள்ள வந்தேன் . தண்ணீரைத் 
தந்தருளும் கார்முகிலே ! நீ , தாபத்தினால் தவிப்ப 
வருக்கெல்லாம் சரணமா யிருக்கின்றனையாதலின் , 
தனபதியின் ! சினத்தினாற் பிரிக்கப்பெற்றுப் பரித 
விக்கும் என் பிரிய தமைக்கு எனது செய்தியை அறிந் 
தேகிச் செப்புவாயாக ; நீ செல்லவேண்டிய இடமோ , 
யக்ஷேச்வரருடைய வாள பூமியான அளகை யென் 
னும் புகழ்பெற்ற நகரம் ; அஃது , வெளிப் புறத்துச் 
சிங்காரவனத்தின்கண் வீற்றிருக்கும் சிவபெருமா 

சிரஸ்ஸிலுள்ள இந்துவின் சந்திரிகையினால் 
மெழுகப்பெற்று மாசற்ற மாட மாளிகைகளை யுடை 

நீ வாயுமார்க்கத்தினில் ஏறிச் செல்லுங்கால் , 
வெளிதேசம் சென்றவரின் வநிதைகள் , இனி தமது 
கணவர் கடுக வந்திடுவரென நம்பி 3 

ஆறுதலுற்று , 
முன்னெற்றிமயிர்முனைகளை மேற்புறமாகத் தள் 

1. தனபதி = குபேரன் . 

2. கைலாஸமலையைச் சார்ந்த கந்தமா தனம் என்கிற 
பெரிய குன்றத்தின்மீது தென்புறமாயுள்ள கந்தமாதனம் என் 
கிற அதே பெயர்கொண்ட உத்தியானவனமே , இங்குச் சிங்கார 
வனம் என்கிற பெயரால் குறிக்கப்படுகிறது என்று பூர்ண 
ஸரஸ்வதி வரைகின்றான் . 

3 . மாரிகாலத்தில் நீர்கொண்ட மேகங்களைக் கண்ட 
விரஹிசள் , ஆவல திசரித்து மனைவிகளை விட்டுப் பிரிந்திருக்க 
மனமொப்பார் . 


னது 


யது . 


முதல் ஆச்வாஸம் 


ளிக்கொண்டு உன்றனை உற்றுநோக்கப் போகின்றனர் ; 
ஏனெனில் , என்றனைப் போல் பிறருக்கு அதீனமான 
பிழைப்பைப் பெறாத மற்றெந்த மனிதன் தான் , 
நீ ஆகாயத்தில் ஆயத்தமாய்த் தோன்றியிருக்க , பிரி 
வாற்றாமையினால் மிக மனத்துய ரமுற்ற மனைவியை 
இங்ஙனம் உபேக்ஷத்திருப்பன் ! 6-8 . 

இப்பொழுது மாருதமும் மெல்ல மெல்ல நீ 
செல்லவேண்டிய திசைநோக்கி உன்றனை எங்ஙனம் 
ஏகுவதற்கு ஏவுகின்றதோ , மிகச் செருக்குற்ற 
சாதகபக்ஷியும் இதோ நின்றனக்கு இடதுபுறமாய் 
நின்று எங்ஙனம் இனிதாகக் 2 கூவுகின்றதோ , அதற் 
கேற்றவாறு , 3 நாரை யென்னும் பறவைகள் நேத்தி 

1. வாயுவானது , மேகத்தின் பிரயாணம் பயனுள்ள 
தாகுமென அதை உடனே புறப்படத் தூண்டுவதுபோல் 
தோற்றுகிறது எனக் கருத்து . ( ஒருவன் போகவேண்டிய 
திக்கை நோக்கி அவனுக்கு அனுகூலமாய் வாயு மெதுவாக 
வீசுமானால் , போகும் காரியம் கைகூடுமென்று சாஸ்திரம் . 
" பவநஸ்யா நுகூலத்வாத் ப்ரார்த்தசாவித்திசம்வி : - 

தான் 
போகும் திசைநோக்கி வாயு அனுகூலமாய் வீசுவதால் 
கோரிக்கை நிறைவேறு மென்று அஃது குறிக்கின்றது - என 
இரகுவம்சம் . ) 

2. சாதகபக்ஷ இடதுபுறமாயிருந்து கூவுமாயின் காரி 
யம் ஜயமாகும்- என வராஹமிஹிரன் . 

3. நாரை , கொக்கு முதலிய பறவைகள் மாரிகாலத்தில் 
ஆகாயத்திற் பறந்தோடுவதும் , அப்பொழுது அவை கருத் தரிப் 
பதும் வழக்கமென்று கவிகள் வர்ணிக்கின்றனர் ; ஸ்ரீமத்ராமா 
யணத்திலும் இங்கனம் வர்ணிக்கப்பட்டுளது- " மேகாபி 
காமா பரிஸம்பதந்தீ ஸம்மோதிதா பாதி பலாகபங்க்தி : " 


6 


மேகஸந்தேசம் 


ரங்களால் நோக்க நேர்த்தியா யிருக்குமாறு வானத்தி 
னில் வரிசையாகப் பறந்துகொண்டு - நினதிடம் கருத் 
தரிக்கும் பழக்கத்தைப் பெற்றிருப்பதால் -- நின்றனை 
நாடி வரப்போவது நிச்சயமே . ஆகையினால் , நீ இடை 
யூரின்றி இங்கிருந் தேகியவனாய் , கழியும் நாட்களைக் 
கணக்கிடுவதற் கருத்துகொண்டு , பதிவிரதாதர்மத் 
தைப் பரிபாலித்துவரும் உனது உடன்பிறந்தோனது 
காதலியை அபாயமின்றி உயிர்பிழைத்திருக்கக் . 
காணப்போவதுண்மை . மலர்களைப் போல மிகவு 
மெளிய வலிமையைப் பெற்ற மங்கையரின் இருதயம் 
அந்த க்ஷணத்தில் ஆபத்துறுவதற்கு ஆயத்தமா யிருந் 
தும் , ஆசையென்னும் பாசமானது கணவனை விட்டுப் 
- பிரிந்திருக்குங்கால் அதைக் கட்டிக் காத்த.வரும் . 
ரங்கும் கிளைத்தெழும் காளான்களால்- புவியைச் 
சூனியமாக்காது - செழிக்கச் செய்ய வல்லதும் , செவி 
களுக்கினியதுமான நினது முழக்கத்தைக் கேட்டு , 
மானஸமென்னும் பொய்கைக்குப் போகப் பேரவா 
மேகங்களிடம் காதல் கொண்டு , சளிப்பூட்டப் பெற்று , அவற் 
றினூடே வரிசையாகப் பறந்தோடும் நாரைகள் மிகவுமழ 
* காய் விளங்குகின்றன ; என்று . 

1. இதனால் மேகத்திற்கு உத்ஸாஹமுண்டாய் பிர 
யாண மாகுமென்று நினைத்து , அதன் நன்மை கூறப்பட்டது; 
பிறகு தன் காரியமும் பயன் பெறுமென்று ஊஹித்துக் கூறு 
கிறான் . 

2. அதிக நேசப் பற்றுண்டாயிருப்பதாலும் , பரோப 
காரியானதாலும் மேகம் தர்மத்தினால் தனக்கு உடன்பிறந்து 
தெனக் கருதுகிறான். 

3. காளான் - நாய்க்குடைபோன்ற ஓர் பூண்டு . 


. 


முதல் ஆச்வாஸம் 


T 


யாக 


கொண்ட இராஜஹம்ஸங்களும் , கைலைமலையளவும் , 
தளிர்போன்ற தாமரைக்கிழங்குகளை 1 ஆற்றுணாவா 
கப் பெற்று ஆகாயமார்க்கத்தில் உன்றனுக்குத் துணை 
வரப்போகின்றன . 

யாதொரு மலையானது 
மாரிகாலந்தோறும் நினது சேர்க்கையைப் பெற்று , 
வெகு காலம் பிரிந்திருந்ததா லுண்டாகிய வெப்பத் 
தினால் உஷ்ணமான போஷ்பத்தைப் பெருக்கி , உனதி 
டமுள்ள 4 ஸ்நேஹத்தை வெளியாக்குகின்றதோ , அத் 
தகைய அரிய நண்பனும் , 

புருட 

ரனைவராலும் 
பணியத் , தகுந்த ஸ்ரீராமனது திருவடிகளின் சின்னங் 


1. ஆற்றுணா = வழிகளில் உண்பதற்குக் கொண்டுபோ 
கும் கட்டுச் சோறு . 


2. தனிவழியிற் செல்வது தசாது என்று சாஸ்திரங் 
கூறுவதால் , நற்சகுனங்கள் நேரிடுவதற்கேற்ப , ஹம்ஸம் முத 
லியவை வழித்துணையாசவும் ஏற்படும் எனக் கருத்து , ( அன் 
னப்பறவைகள் , மாரி காலத்திற் கைலாயத்திற்கு அருகிலுள்ள 
மானஸமென்னும் திவ்ய ஸரஸ்ஸுக்குப் போகும் எனக் 
கவிகள் கூறுவது முறை . ) 

3. பாஷ்பம் = நீராவி , கண்ணீர் ; 4. ஸ்நேஹம் = BA 
நிகிப்பான நிறம் , அன்பு என்று ஒவ்வொன்றுக்கும் இரு 
பொருள்களுண்டு . ( ஒருவன் தன் தோழனை விட்டு வெகுநாள் 
பிரிந்திருந்து மறுபடி அவனுடன் சேர்ந்தால் , அப்பொழுது 
ஆனந்தபாஷ்பத்தைப் பெருக்கி அன்பைவெளியாக்குவது 
போல் , மலையானது தன் தோழனெனத் தகும் மேகத்தை 
விட்டுப் பிரிந்து நெடுநாட்க ளானபின் , மீண்டும் அத்துடன் 
சேருங்கால் , அதன் நீர் தன்மேல் விழுவதால் , நீராவியை 
ஆனந்தபாஷ்பம் போல் கக்கி , நிகிக்கிப்பான- நேசப்பான் 
மையெனத் தகும்- சிறங்கொள்ளுமெனக் கருத்து . ) 


06 


மேகஸந்தேசம் 


இருந் 


களைப் பெற்ற அடிவாரத்துடன் கூடியதுமான , இவ் 
1.வுயர்வு பெற்ற பர்வதத்தைத் தழுவிக்கொண்டு , போய் 
வருவதாகக் கூறி , அதைப் பெருமை படுத்துவாயாக . 
9-12 . 

r நீர்கொண்ட மேகமே ! நீ , அவ்வப்பொழுது 
சோர்வடையுங்கால் சைலங்களின் மீது தங்கி யி 
தும், அடிக்கடி மெலிவுறும் பொழுது நதிகளின் மிகத் 
தெளிவான தண்ணீரைப் பருகிக்கொண்டும் எந்த 
வழியினால் எளிதில் ஏகலாமோ, அவ்விதமான மார்க்க 
மனைத்தையும் முதலில் யான் சொல்லக் கேள் ; அதன் 
பிறகு , எனது மனைவியின் பொருட்டுச் செப்பப்படும் 
செவிகளுக் கின்பமான செய்திகளை என்றனிடமிருந்து 
செவியுறப்போகின்றனை 2. 13 . 

( 3 ஸித்தர்களின் ஸுந்தரகுணமமைந்த 
மங்கையர்கள் , - இஃதென்னை ! மாருதம் மலையின் சிக 
ரத்தை இழுத்துச் செல்வதுபோலிருக்கின்றதே ! -- 
எனப் பிரமித்து , அஞ்சியஞ்சி அண்ணாந்து நோக்கி , 
உனது அரிய உத்ஸாஹத்தை யறிய , நன்கு செழித்து 
வளர்ந்த நீர்வஞ்சிக்கொடிகளடர்ந்த இவ்விடத்தி 
லிருந்து கிளம்பி , மார்க்கத்தில் திக்கஜங்களினது 
திரண்ட துதிக்கைகளின் மதித்தச் செயலிலிருந்து 
மீண்டு , வடதிசைநோக்கிச் செல்லக்கடவாய் . 14 . 

“ இதோ முன்புறத்தில் மணிகளது ஒளிகளின் 
1. உயர்வு = உன்ன தம் , பெருந்தன்மை. 

2. முதல் ஆச்வாஸத்தில் மார்க்கங்களும் , இரண்டாம் 
ஆச்வாஸத்தில் செய்திகளும் செப்பப் படும் . 

3 வித்தர் = தேவஜாதியில் ஓர் வகுப்பினர் . 


சிறு 


முதல் ஆச்வாஸம் 


9 


திரள்போல் தோற்றும் இந்திரதனுஸ்ஸின் முனை 
யொன்று , புற்றின் உச்சியிலிருந்து உதிக்கின்றது ! 
மனோஹரமான காந்தி பொருந்திய மயிற்றோகைய 
ணிந்து ஆயர்வேடம் பூண்ட அத் திருமாலின் மேனி 
போல் , இவ்விந்திரதனுஸ்ஸின் சேர்க்கையினால் நின 
துருவம் நீலநிறத்தை நிரம்பவும் பெற்றுச் சிறப்புறப் 
போகின்றது . 15 . 

" வேளாண்மையில் நற்பயன் விளைவது நின்ற 
னக்கு அதீனமென நினைத்து நேசப்பான்மை கசிந்து 
குளிர்ந்தனவும் , புருவநெறிப்பு முதலிய விலாஸங்க 
ளறியாதனவுமான நாடுகளிலுள்ள நங்கையரின் நேத் 
திரங்களால் நீ 2 அருந்தப்பெற்று , அப்பொழுதே கலப் 
பையினால் நன்குழப்பெற்று 3 நறுமணம் வீசும் மாலம் 
என்னும் ஓர் மேடான பூமியின் மேலேறி , சிறிது 
மேற்றிசையாகத் திரும்பி , 4 வேகமாகச் சென்று , 
மீண்டும் வடதிசைநோ 
டதிசைநோக்கி எகுவாயாக . 

16 . 
1. இந்திரதனுஸ்ஸு ஜலத்தி லுண்டானால் அநாவிருஷ் 
டியும் , பூமியிலிருந்துதித்தால் பயிர்ச் சேதமும் , மரத்திலுதித் 
தால் மனிதருக்கு வியாதியும் , இரவிலுண்டானால் அமைச் , 
சருக்கு நாசமும் , புற்றிலிருந்துதித்தால் ஆயுதபயமும் ஏற்ப 
டும் என்று சாஸ்திரம் கூறுவதால் , அதைக் கொண்டு , புற்றி 
லிருந்து இந்திரதனுஸ்ஸு உதிப்பதாகக் கவியினால் மொழி 
யப்பட்டது . இந்திரதனுஸ்ஸைக் காண்பது பிரயாணத்திற்கு 
மங்களகர மென்று பெரியோர் மொழிவது முறை . ) 

2. நேத்திரங்களால் அருந்தல் = கண் குளிரப் பார்த்தல் . 

3. கோடைகாலத்து வெயிலால் நன்குலர்ந்த பூமியில் 
சிறிது மழை 

பெய்ததும் உழுங்கால் ஒருவித மணம் 
உண்டாவதியல்பு . 

4. நடுவில் தங்குவதற்குத் தகுந்த மலைகளில்லாமையால், 
அங்கு வேகமாய்ச் செல்வது அவசியமாம் . 


10 


மேகஸந்தேசம 


" அப்பால் 1 ஆம்ரகூடம் என்னும் குன்றமொ 
ன்று , வழிகளைக் கடந்து வந்த களைப்புடன் கூடிய 
தும் , மழையைப் பொழிந்து அடவியின் - அனலை 
அவித்துதவி செய்ததுமான உன்றனைத் தலையாலே 
தாங்கப் போகின்றது ; ஏனெனில் , 2 இழியவனுங்கூட , 
தோழனொருவன் தன திடமிருப்பதற்கு நாடிவருங் 
கால் , அவன் முதலிற் பெற்ற நன்மையைக் கருதி , 
பராமுகமாயிருக்கின்றானில்லை ; அங்ஙனமிருக்க , அவ் 
வளவு உயர்வு பெற்றபர்வதம் , உதவிசெய்த உன திடம் 
பக்ஷமாயிருக்குமெனக் கூறவும் வேண்டுமோ ? நன்கு 
பழுத்துக் குலுங்கும் கனிகளால் துலங்குவதான வனத் 
திலுள்ள மாமரங்களால் மறைக்கப் பெற்ற பாரிசங் 
களையுடைய அப் பர்வதம் , தனது சிகரத்தின்கன் 4 நீல 
வேணிக்கு நிகரான நிறம் பொருந்திய நீ ஏறியிருக்குங் 
கால் , நடுவிற் கறுத்தும் வெளிப்புறமெங்கும் விசால 
மாய் வெளுத்துமிருக்கும் பூதேவியின் கொங்கை 
யோவெனத் தேவதம்பதிகள் கண்டு களிக்கக் கூடிய 
நிலைமையை நிச்சயமாய்ப் பெறப்போகின்றது . மற 
வரது மங்கையர் மகிழ்வுடன் விளையாடியனுபவித்த 
கொடிவீடுகளுடன் கூடிய அக் குன்றத்தினிற் சிறிது 
நேரம் நீ தங்கியிருந்து , ஆங்கு நீரைச் சொரிந்தபின் 
நினதுடல் இலகுவாகப் போகுமாதலின் , நீ வெகு துரித 

1. கொடிமுடியில் மாமரங்கள் விசேஷமாயிருப்பதால் 
ஆம்ரகூடம் என்று பெயர் வந்தது . 

2. இழியவன்- அற்பன் , உருவத்திற் சிறியது (மலை ) 
என்றும் பொருள் . 

3. உயர்வு - உன்னதம் , மேன்மை என இரு பொருள். 
4. நீலவேணி- நீலநிறமான தலைப்பின்னல் . 


முதல் ஆச்வாஸம் 


11 . 


மாகச் சென்று , அதற்கப்புறமுள்ள பாதையையும் 
டந்தேகக் கடவாய் ; அப்பால் , வேழத்தினுடலில் 
வரிவரியாயிடப் பெற்ற விபூதிக்கோடுகளைப் போல் , 
விந்தியமலையின் கற்களால் கரடுமுரடான அடிவாரத் 
தினிற் பலவாறாகச் சிதறியோடும் நர்மதை யென்னும் 
நதியைக் காணப்போகின்றனை . 17 - 19 . 

அப்பா மேகமே ! நீ தண்ணீரைக் கக்கிய பின் , 
காட்டானைகளின் 2 திக்தமான மதநீர்ப் பெருக்குக 
ளால் * வாஸனை யேற்றப் பெற்றதும் , நாவல்மரப் 
புதர்களால் வேகந்தணிந்த வெள்ளத்தையுடையது 
மான நர்மதாநதியின் நீரை படுத்தேகவேண்டும் ; 
அங்ஙனம் செய்தனையாயின் , வாயுவானது , 4 அந்தஸ் 
ஸாரத்தைப் பெற்ற உன்றனை அசைத்துச் சிதறடிக்க 


1. விந்தியமலையை யானையாசவும் , நர்மதையின் பிரவா 
ஹங்களை அந்த யானையினுடலி லிட்ட விபூதிக் கோடுகளாக 
வும் கருதவேண்டும் . 


2. திக்தம் = மணமுள்ளது , கசப்பானது . 3. வாஸனை 
யேற்றல் = மணமுண்டாக்குதல் , பாவனை செய்தல் ( சில கெட் 
டிப் பொருட்களை , சில திராவகங்களில் ஊறவைத்து , அத் திரா 
வகங்களின் ஸத்துக்களை அச் கெட்டிப் பொருட்களில் ஏற்றுவது 
பாவனை . ) 4. அந்தஸ்ஸாரம் = நீரை உள்ளடச்கியது , நல்ல வலி 
மையுள்ளது . ( நீராகும் சபத்தைக் கச்கி , சுத்தமான குடலைப் 
பெற்ற மேகமாகும் மனிதன் , கசப்பான மதநீர்களாகும் மருந் 
துசளால் பாவனை செய்யப்பெற்றதும் இலகுவானது --- அஜீர் 
ணம் பண்ணாதது -- மான ஜலமாகும் சஷாயத்தைப் பருகி ,நல்ல 
வலிமையைப் பெற்று , பின்பு காற்றாகும் வாதரோகத்தினால் 
பீடிக்கப்படமாட்டான் என்கிற ஓர் உட்கருத்துண்டு . ) 


12 


மேகஸந்தேசம் 


வல்லமையற்றதாகும் ; ஆம் ; வறுமையானது 1 இலாக 
வத்திற்கும், வளமைக் கௌரவத்திற்கும் காரணமா 
கின்றன . ஆங்கு , சிறிது வளர்ந்து வெளிவந்த தாது 
களால் பசுங்கபில நிறமான கடப்பம் பூவென்ன , நீரோ 
ரங்களில் அப்பொழுதே முளைத்துவரும் முதலரும்பு 
களையீன்ற நிலவாழைகளென்ன இவற்றைக் கடித்துக் 
கொண்டும் , வெயில் முதலியவற்றால் வெந்துபோன 
வனத்திலுள்ள நிலத்திலிருந்து நிரம்பவும் பரவிவரும் 
நறுமணத்தை முகந்துகொண்டும் திரியும் மான்க 
ளானவை, தமது அச் செயல்களால் , நீ அவ்வழி நெடுக 
நீர்த்துளிகளைச் சொரிந்துகொண்டேகியதை அறி 
விக்கப்போகின்றன . அன்பார்ந்த நண்பனே ! நீ 
எனது நேசத்தின்பொருட்டுக் கடுகச் செல்லவேண்டு 
மெனக் கருதுவாயாயினும் , மருகமலர்களால் மணம் 
பெற்றிருக்கும் மலைகள் தோறும் நின்றனக்குக் கால 
தர்மதம் நேரிடுமென நினைக்கின்றேன் ; அன்றியும் , 
கானகத்து மயில்கள் , கண்ணீர் ததும்ப 3 அகவல் பாடி 
முகமன் கூறி 4 முன்வந்து நின்றனை மேன்மை படுத் 
துங்கால் , நீ விரைவாகச் செல்ல முபல்வதெங்ஙனம் ? 
20-2 :) . 


" பின்னர் , நீ , எவ்விதத்திலேனும் அவ்விடம் விட் 
டுப் புறப்பட்டு , தசார்ணம் என்கிற தேசத்திற்கு அரு 
கிற் சென்றதும் , அத் தேயம், சிறிது மலர்ந்த நுண் 

1. இலாகவம் = இலேசு , எளிமை , 
2. சௌரவம் = பாரம் , மேன்மை , 
3. அகவல் = கேகா என்கிற மயிலின் சப்தம் . 

= உபசார மொழி . 


4 . 


முகமன் 


முதல் ஆச்வாஸம் 


13 : 


உனது 


ணிய . முனைகளையுடைய தாழம்பூக்களால் வெண்மை . 
யான வேலிகளைப் பெற்ற உத்தியானவனங்களை யுடை 
யதாகவும் , கூடு கட்ட முயன்ற காகம் முதலிய ஊர்ப் 
பறவைகளின் ஆர்ப்பரிப்பால் குழப்பங்கொண்ட அரசு 
முதலிய பூஜைக்குரியக் கிராமவிருக்ஷங்களுடன் கூடிய 
தாகவும் , நன்கு முதிர்ந்த கனிகளால் கறு நிறமான 
நாவல்மரங்களால் மனோஹரமாகவும், அன்னப்பற 
வைகள் சிலநாள்மட்டும் தங்கியிருக்கத் தகுந்ததோ 
ரிடமாகவும் 1 ஆகப்போகின்றது . அத் தேயத் 
தின்கண் , திசைகளெங்கும் புகழ்பெற்று விளங்கும் 
விதிசை யெனப் பெயர்கொண்ட 

இராஜதானி 
யொன்றுண்டு ; நீ அவ்விடம் சென்று , 
ஆவலுக்குத் தகுந்ததோர் பெரும் பயனை உடனே 
பெறப்போகின்றனை ; எங்ஙனமெனில் , ஆங்கு வேத்தி 
ரவதீ யென்னும் ஆற்றின் கரையோரத்தி லுண்டா 
கும் முழக்கத்தினால் மனோஹரமானதும் , அங்குமிங்கு 
மசையும் அலைகளுடன் கூடியதும் , மிகவும் இனியது 
மான தண்ணீரைப் புருவ நெறிப்புடன் கூடிய பெண் 
மணியின் முகத்தைப்போல் பேருகப்போகின்றனையே ! 

1. மாரிகாலத்தில் மழை பொழியுங்கால் தாழை மலர் 
வதும், பணிகள் பரபரப்புடன் கூடு கட்டிக் கொள்வதும் , 
நாவல் பழுப்பதும் , ஹம்ஸங்கள் மானஸஸரஸ்ஸிற்குப் 
போவது மியல்பு . 

2. ஆவல் - நீரைப் பருகுவதில் ஆசை , காதல் என 
இரு பொருளுண்டு . 

3. அந் நதியாகும் பெண்மணியின் , கரையோரத்தி லுண் 
டாகும் முழக்சமாகும் மணித மென்கிற தொனியையுடைய 
தும் , அலைகளாகும் புருவநெறிப்புடன் கூடியதுமான ஜலமா 
கும் முகத்தை, மேகமாகும் காமுகி அருந்துவதாக உட்கருத்து . 


மேகஸந்தேசம் ! 


அந் நகரத்திற்கு அருகில் நீசை என்கிற குன்றத்தின் 
மீது இளைப்பாறுவதன் பொருட்டுத் தங்குவாயாக ; 
அப்பொழுது , நினது சேர்க்கையினால் கடப்பமரங் 
கள் நன்கு விகஸித்த மலர்களை யீன்று நிற்க , அவற்றால் 
அப் பர்வதம் புளகாங்கிதமானது போல் தோற்றும் . 
அக் குன்றமானது , விலைமாதர் விளையாடுங்கால் அவரது 
மேனிகளிலிருக்கும் பரிமளங்களை வெளியிற் பரவச் 
செய்யும் 3 குஹாகிருஹங்களால் , அந் நகரத்திலுள்ள 
ஜனங்களின் தட்டுத்தடையில்லாத வாலிபதசைக்கு 
இயல்பான விலாஸச் செயல்களை விளங்கச் செய்கின் 
றது . இங்ஙனம் நீ இளைப்பாறியபின் , பூப் பறிக்கும் 
பெண்கள் 

தமது கபோலங்களிலுண்டாகும் வியர் 
வையைத் துடைக்கையில் , கரங்கள் தாக்கி வாடிய 
காதிலுள்ள நைதல் மலருடன் கூடிய அவரது முகங் 
களுக்கு நீ நிழலைக் கொடுத்து , நொடிநேரம் அம் முகங் 
களின் பரிசயத்தைப் பெற்று , காட்டாறுகளின் கரை 
களிலுள்ள சோலைகளிலுண்டான முல்லை மொட்டுகளை 
நூதன நீர்த்திவலைகளால் நனைத்துக்கொண்டே அப்பு 
றம் அசைந்து செல்வாய் . 23 - 26 . 

" அப்பால் வடதிசைநோக்கிச் செல்லும் உன்ற 
னக்குப் பிற் கூறப்படும் பாதையானது சிறிது சுற்றாக 

1. மயிர்ச் சிலிர்க்கைகளுக்கு - மலராத மொட்டுகளை 
யீன்று - எனக் கூறுவதே சான்றாமெனக் கருதி அப்ரௌட 
புஷ்பை : என்கிற பாடத்தைப் பூர்ண ஸரஸ்வதி வரைகிறான் . 

2. புளகாங்கிதம் = மயிர்ச் சிலிர்க்கை . 

3. குஹாகிருஹங்கள் = கிருஹங்களைப் போல் அமைந் 
துள்ள குஹைகள் . 

4. உஜ்ஜயினியானது , விந்தியமலையிலிருந்து வடக்கு 


முதல் ஆச்வாஸம் 


15 


வாயினுமாகட்டும் ; உஜ்ஜயினீநகரத்து மாடிமாடங் 
களிற் பிரீதி பாராட்டுவதில் மட்டும் நீ பராமுகமாயி 
ருத்தலாகாது ; மின்னியொளிக்கும் நினது மின்னற் 
கொடியைக் கண்டு அச்சமுற்று அசையும் கடைக் 
கண்களையுடைய நகரத்து நங்கையரின் நேத்திரங் 
களுக்குப் பாத்திரமாய் , அதனால் ஆனந்தமனுபவிக்கா 
மற் போவாயாயின் நீ வஞ்சிக்கப் பெற்றவனாவாய் . 
உஜ்ஜயினிக்குப் போகும் பாதையில் , அலைகளால் தாக் 
கப்படுவதுபற்றி ஆர்ப்பரிக்கும் நீர்வாழும் பறவை 
களின் பந்தியாகும் 2 அரை நூண்மாலையைப் பெற்று , 
நீர்ச்சுழியாகும் நாபியை விளங்கச் செய்துகொண்டு , 
இடறியிடறி இரமணீயமாய் ஓர் அங்கனைபோல் 
அசைந்தோடும் நிர்விந்த்யை என்னும் நதியினிடம் 
சேர்ந்து இனிதான நீரை உட்கொள்வ ; 4 மா 
தர்கள், காதலர்களிடம் நடை யுடை முதலியவற்றால் 
முகமாய் ஒடும் விர்விந்த்யை என்னும் நதிக்குச் சிறிது கிழக் 
கிலுள்ளது ; மேகம் செல்லவேண்டிய வழியோ, மேற்புறமாகச் 
சற்று ஒதுங்கியிருக்கிறது ; ஆகையால் சிறிது சுற்று வழியெ 
னக் கூறினன் . 

1. உஜ்ஜயினிக்குச் சென்று ஆங்குள்ள ஸ்திரீரத்தினங் 
களைக் காணாமலிருப்பின் , கண்கள் படைத்ததற்கும் ஜன்ம 
மெடுத்ததற்கும் பயனில்லாமற் போய்விடும் எனக் கருத்து . 

2. நீர்ப்பறவைகள் வரிசையாயிருந்து ஆர்ப்பரித்தல் , 
சதங்கைகளுடன் அரையிற்கட்டிய தங்கச்சங்கிலிக லகலவென்று 
சப்திப்பதுபோல் இருக்குமெனப் பொருள் . 

3 . இனிதாக இரஸானுபவம் செய்வாய் என்றும் சிலே 
ஷையாக மற்றோர் அர்த்தம் உண்டு . 

4. நதிகளை ஸ்திரீயாக வர்ணிப்பது வழக்கம் . 


16 


மேகஸந்தேசம் 


விளக்கிக் காட்டும் விலாஸங்களே , அவரது இன்றிய 
மையா இன்பமொழியாமன்றோ ? 27 - 28 . 

" ஓ மேன்மையான மேனியழகு வாய்ந்த மேக 
மே ! நீ அவ் வாற்றைக் கடந்தேகிய பின் , ஸிந்து என் 
னும் நதியை ஸந்திக்கப்போகின்றனை ; அஃது , 1வேணி 
போல் வெகு மெல்லிய நீரோட்டமுடையதாய் , தீரத் 
தின் ஓரங்களில் முளைத்திருக்கும் மரங்களிலிருந் துதி 
ரும் பழுப்பிலைகளால் வெண்ணிறங்கொண்டு , உனது 
பிரிவாற்றாமையினாலுண்டாகிய அத்தகைய எளிய 
நிலைமையினால் , நினது நிரதிசயமான ஸௌபாக்கியத் 
தை அறிவிக்கப்போகின்றது ; ஆகையால் , அந் நதி , 
எவ்விதச் செயலால் 

தனக்குண்டான மெலிவை 
யிழந்து மேம்பாடடையுமோ , அதை நீ ஒருவனே 
நிறைவேற்ற வல்லவனாகின்றனை . 29 . 

" பிறகு , உதயனன் என்கிற இராஜனது 4கதை 
யைக் கூறுவதில் திறமை பொருந்தியக் கிராமத்துக் 

1. வேணி = தலைப் பின்னல் , ( கோடைகாலத்தின் இறு 
தியில் நீரெல்லாம் வற்றியிருக்குமான தால் ஆற்றின் நீரோட்டம் 
சிறுபான்மையே ; மேலும் ஜலம் தெளிவுற்று நீலவர்ணமாயு 
மிருக்கும் ; ஆகையால் அஃது வேணிக்கு ஒப்பிடலாயிற்று . ) 

2. ஸௌபாக்கியம் = ஸௌந்தரியம் முதலியவற்றால் மன 
தைக் சவரும் சக்தி . 

3. விரஹவேதனையனுபவிப்பவள், தலைமயிரை ஒரு 
பின்னலாகப் பின்னி , உணவு வேண்டிராமல் மெலி 
ந்து , உடல் வெளுத்து ஏங்கித் தவிப்பதுபோல் இந் நதியும் 
இருப்பதால் , இந் நதியின் இவ்வெளிய நிலைமையை - நீரைச் 
சொரிந்துப் போக்குவதற்கு மேகத்தாலன்றி வேறெவராலு 
மாகாது எனக் கருத்து . 

4. கௌசாம்பீதேயத்தரசனும் வத்ஸராஜன் 
வேறு பெயர் கொண்டவனுமான உதயனன் என்பவன் 


வடை 


என்று 


முதல் ஆச்வாஸம் 


17 


4 


கிழவர்களையுடையதான அவந்தீதேயத்தை யடைந்து , 
ஆங்கு , முற் கூறிய செல்வம் செழித்த விசாலை யென்று 
மற்றோர் பெயர்கொண்ட உஜ்ஜயினீநகரத்தை அணு 
கக் கடவாய் ; அஃது , வானவர் , தாம் செய்த புண்ணிய 
கர்மங்களின் பயனை மேலுலகிற் சிறிது அனுபவித்து , 
அந் நல்வினைப்பயன் அளவிற் குறைந்தும் 

- சிறிது 
மிகுந்திருக்கையிலேயே , அமரலோகத்தை விட்டு 
அவர் அவனியை யடைய , அவரது மிகுந்துள்ள புண் 
ணியகர்மங்களாற் படைக்கப்பெற்றதான 

கண்ணைப் 
பறிக்கும் காந்தி பொருந்திய விண்ணுலகின் ஓர் பகுதி 
யோவெனத் தோற்றும் . அந் நகரத்தினில் , விடியற் 
காலங்களில் , மதங்கொண்ட 

மதங்கொண்ட ஸாரளப்பறவைகளின் 
மிகத் தெளிவான இனிய தொனியை இடையறாது 
இசையச் செய்வதும் , சிறிது மலர்ந்த தாமரைமலர் 
களின் மணத்துடன் சேர்வதால் பரிமளம் வீசுவது 
மான , சிப்ரை யென்னும் ஆற்றிலிருந்து வரும் காற்றா 

வேண்டிக்கொண்டு நயவசனங் கூறும் நட்பு 
மிகுந்த நாயகனைப் போல் , அங்குள்ள அங்கனைகளின் 
அவந்தீதேயத்தரசனான மஹாஸேனன் என்னும் 
னது மாயச் செயல்களுக்குச் சிக்குண்டு , அவனால் தனது 
தேயத்திற்குக் கொண்டுவந்து சிரையிலிடப் பெற்று , யௌகந் 
தராயணன் என்கிற பிரதான மந்திரியின் பெரு முயற்சியினால் 
பின்பு மீட்கப் பட்டு, மஹாஸேனனை வென்று , வாஸவதத்தை 
யென்னும் அழகிய மகளொருத்தியை எடுத்து வந்து மணம்புரிந் 
தவனாய் , தன் தேயமடைந்து , பெரும் புகழுடன் அரசு செலுத் 
தினன் ; என்பதே உதயனகதையின் சுருக்கமான வரலாறாம் . 

1. மிகுந்துள்ள நல்வினைப்பயன்களனைத்தையும் அனுப் 
விப்பதற்கு , அவர்களுக்கேற்றவாறு ஸ்வர்க்கத்தின் ஒரு பாக 
மே அப் பட்டணமாய் அமைந்தது போலும் ; எனப் பொருள் . 

2 


னது 


மன்னவ 


18 


மேகஸந்தேசம் 


நினது 


அங்கங்களுக்கு அனுகூலமாய் அசைந்து , கணவருடன் 
கிரீடை செய்ததாலுண்டான அவரது ஆயாஸத்தை 
அகற்றிவருகின்றது . நீ நெடுந்தூரம் வழி கடந்தே 
கியதால் இளைத்துப் போவாயாதலின் , அவ் விடத்தில் 
மாளிகைகளது சாளரங்களின் வழியாக வெளிக் கிளம் 
பும் - மாதரது கூந்தலைப் பதனிடும்- தூபங்களால் 

சரீரத்தைச் செழிக்கச் செய்துகொண்டு , 
ஆங்கு , அகத்திலுள்ள மயில்களால் , தமது நண்பன் 
வந்தானென நேசத்துடன் நர்த்தனமாடி நன்குபசரிக் 
கப் பெற்று , 2 ஸுகுமாரமான ஸுந்தரிகளின் பாதங் 
களிலுள்ள செம்பஞ்சுக் குழம்புகளின் பதிவுகளை அழ 
காகப் பெற்றனவும் , புஷ்பங்களால் பரிமளம் பொருந் 
தியவையுமான அந் நகரத்தின் மேன்மை பெற்ற மா 
டங்களின் மீது இளைப்பாறிவிட்டு , பின்னர் , 3 பிரமத 
கணங்கள் , உன்றனை , தமது பிரபுவான பரமசிவனது 
கண்டத்தின் கறுநிறக் காந்தியோ வெனப் பேராதர 
வுடன் பிரமங்கொண்டு பார்த்தவாறிருக்க , மூவுல 
குக்கு மீசனான சண்டிகாபதியின் அதி புனிதமான 
ஆலயத்தை யடையக் கடவாய் ; அவ் வாலயம், நீர்விளை 
யாடி வெளி யேறிய வநிதைகளது நீராட்டஜலத்தின் 
நறுமணமேந்தியதும், ஒரு தல்மலர்ப் பொடிகளின் பரி 


1. முற் கூறியவாறு மேகத்தினுடலில் தூமமும் ஓர் 
அம்சமாதலால் , அங்கு தூமத்தின் சேர்க்கையினால் மேகத்தின் 
தேஹம் செழிக்கக் கூடுமென்று கருத்து . 

2. மயில்கள் மேகத்தைக் கண்டு மனக் களிப்புடன் தோ 
கையை விரித்துக் கூத்தாடுவதும் , அதனால் அவற்றிற்கு 
மேகத்தை நண்பனாகக் கூறுவதும் முறை . 

3. பிரமதகணம் = சிவனது பரிவாரம் . 


முதல் ஆச்வாஸம் 


19 


மௗ 


ளத்தைப் பெற்றதுமான கந்தவதீ யென்னும் ஆற்றி 
லிருந்து வரும் வாயுவால் அலைக்கப்படும் பூஞ்சோலை 
களாற் சூழப்பெற்றுள்ளது . நீர்கொண்ட மேகமே ! 
நீ மற்றொரு ஸமயத்திலும் மஹாகாளமென்னும் 
க்ஷேத்திரத்தை யடைந்து , கதிரவன் கண்மறையுமள 
வும் காத்திருந்து ,1 சூலமேந்திய சிவபெருமானுக்கு 
மாலைப்பொழுதிற் பூஜை செய்யுங்கால் மிகக் கொண்டா 
டக் கூடிய தான பறையறைப் பணியை நினது கர் 
ஜனை கொண்டுப் பணிவுடன் செய்தனையாயின் , உனது 
கம்பீர முழக்கங்களுக்குப் பழுதிலாப் பயனைப் பெற்ற 
வனாவாய் . அங்கு, தமது இடையிலுள்ள மேகலை 
யின் சதங்கை குலுங்க ஒழுங்காயடிவைத்து நடந் 
தேகும் நடனமாதுகள் , பிடிகளிலிழைத்த மணிகளின் 
ஒளிகளால் மெழுகப்பெற்ற கணுக்களுடன் கூடிய 
கவுரிகளைக் கேளியாய் வீசிக் களைத்துப்போன கரங் 
களையுடையவராய் , 

நகத்தழும்புகளுக்கு 
மிகவும் இதமான மழையின் முதற்றுளிகளை நின்ற 
னிடமிருந்தடைந்து , பின்னர் , கரிவண்டுகளின் வரிசை 
போல் நீண்ட அவரது கடைக்கண்பார்வைகளுக்கு நீ 
பாத்திரமாகப் போகின்றனை .. பிறகு , அப்பொழுதே 
மலர்ந்த செம்பருத்திமலரைப் போல் சென்னிறங் 
கொண்ட அந்திப்பொழுதிலுண்டாகும் காந்தியைப் 
1. பகற் பொழுதிலேயே போய்க் 

காத்திரு 
கருத்து . 

2. மேகம் , பரமசிவனைத் தொழுது பணிவிடை செய்த 
தின் பயனாக , உடனே , உத்தமஸ்திரீகளது கடாக்ஷ வீக்ஷணத் 
தைப் பெற்றதென்க . 


நாயகரது 


எனக் 


20 


மேகஸந்தேசம் 


பெற்ற நீ , 1 நடராஜன் நர்த்தனம் செய்ய முயலுங்கால் 
அஞ்சாமற் பின்புறமாகச் சென்று , அவரது 2 நீண்ட 
புயங்களாகும் நெடிய மரங்களின் வனத்தினிடையில் 
வட்டமிட்டுப் புகுந்து , அக் காலை , பார்வதியும் நினது 
பக்தியுடன் கூடிய பணியை இமைகளசையாமற் பார்த் 
தவாறிருக்க , இரத்தங் கசிந்த யானையின் சர்மத்தை 
அணிவதில் அவ்வீசனுசக்குள்ள ஆசையை அகற்று 
வாயாக . அவ் வுஜ்ஜயினியின்கண் , இரவில் அடர்த்தி 
யான அந்தகாரத்தினால் இராஜமார்க்கம் மறைக்கப் 
பெற்றிருக்குங்கால் , காதலரது இருப்பிடம் நோக்கிச் 
செல்லும் பெண்களுக்குப் பொன்னிழைபோல் 
பளப்பான மின்னொளி கொண்டு நீ மார்க்கத்தை அறி 
விக்கவேண்டும் ; அவர் மிகவும் அச்சமுறுமியல்பினரா 
தலின் , நீ மழையைப் பொழிந்துகொண்டு முழக்கத் 
துடன் குமுறவேண்டாம் . நினது மின்னொளியென் 
னும் இல்லாள், நெடுநேரம் ஒளிவீசிக் களைப்புறு மா 
கையால் , நீ அதனுடன் இளைப்பாறுவதன் பொருட்டு , 
படுத்துறங்கும் மாடப்புறாக்களுடன் கூடிய ஏதேனும் 


பள 


1. இச் சென்னிறத்தினால் , இரத்தக் கசிந்த கஜசர்மத் 
திற்கு ஸமானமாக மேகம் வர்ணிக்கப்பட்டதென்றறிக . 

2. சிவன் , மாலைப்பொழுதில் ஆகாயத்தையளாவும் ஆயி 
சக்கணக்கான நீண்ட புயங்களை வீசிக்கொண்டு அட்டஹாஸத் 
துடன் நர்த்தனம் பண்ணுவதாகப் பிரஹித்தி . 

3. மன்மதபாணங்கள் தாக்கி மிகக் குழப்பமுற்ற மனத் 
தினரான மங்கையர் காரிருளையும் கவனிக்காமற் காதலரிடம் 
செல்வதியல்பு . 

4. மின்னலை ஸ்திரீயாகவும் , மேகத்திற்கு மனைவியாகவும் 
கூறுவது வழக்கம் . 


முதல் ஆச்வாஸம் 


21 


ஓர் மாளிகையின் கொடுங்கையின்கண் தங்கியிருந்து , 
அவ்விரவைக் கழித்து , மீண்டும் ஆதித்தன் உதித்த 
பின் , மிகுந்துள்ள வழியையும் கடந்தேகக் கடவாய் ; 
நேயர்கள் , தாம் நிறைவேற்றுவதாக ஏற்றுக்கொண்ட 
காரியங்களைச் செய்து முடிப்பதில் இடையில் ஊக்கக் 
குறைவு பெறமாட்டாரன்றோ ? 30-38 

" அக் காலை , காதலர் வந்து கண்டிதை யென்னும் 
நாயிகைளின் 

கண்ணீரைப் போக்கவேண்டியிருப்ப 
தால் , நீ , கதிரவனது ஒளி வரும் வழியைக் கடுக விட்ட 
கல வேண்டும் ; அவ்வாதித்தனும் , தாமரையோடை 
யாகும் தனது காதலியின் கமலமலரென்னும் வதனத் 
தில் ததும்பும் பனித்துளிகளாகிற கண்ணீரைப் போக் 
குவதற்குத் திரும்ப வந்திருக்கையில் , நீ , அவனது 
கரங்களை 2 இடையிலிருந்துத் தடுப்பாயாயின் , அவன் 
பெரிதும் பொறாமை கொள்வான் . 39 . 

அப்பால் , கம்பீரை யென்னும் ஆற்றின் மிகத் 
தெளிவான மனமெனத் தகும் தண்ணீரினுள் , இயற் 
கையிலேயே வெகு அழகு வாய்ந்த நின துருவமே 
பிரதிபிம்பரூபமாய் பிரவேசிக்கப் போகின்றது ; ஆத 
லால் , அவ்வாற்றின் ஆம்பல்மலர்களால் வெளிறிய 

1. கண்டிதை = தனது கணவன் பிறரிடம் கர்தல்கொண் 
டிருப்பதைக் கண்டு மனநோயுற்ற மாது . 

2. கரங்கள் = கிரணங்கள் , கைகள் என்றும் மற்றொரு 
பொருள் . ( சூரியகிரணங்கள் பட்டுப் பனித்துளிகள் உலர்ந்து 
விடுமாதலால் , அஃது கைகளால் கண்ணீரைத் துடைப்ப 
தற்கு ஒப்பிடப் படுகிறது . தாமரை யோடையை ஸ்திரீயாக 
வும் , அது சூரியனைக் கண்டு மகிழ்வுறுவதுபோல் மலர்வதால் 
சூரியனுக்கு அதை மனைவியாகவும் கவிகள் மொழிவது முறை . ) 


22 


மேகஸந்தேசம் 


வையும் , குலுங்கித் துலங்குபவையுமான சிறு மீன் 
களின் துள்ளுதலாகும் கண்ணோக்கங்களை , நீ , வன் 
னெஞ்சனைப் போல் புறக்கணித்து வீணாக்குவதுசித 
மல்ல . நண்பனே ! நீரளவும் படர்ந்துவந்த நீர் 
வஞ்சிக் கொடியாகும் கரத்தினால் பற்றிக் கொள்ளப் 
பெற்றது 

போல் தோற்றுவதும் , இரு கரைகளாகும் 
கடிதடங்களினின்று விலகியதுமான கறுகிறங் கொண் 
ட அந் நதியின் ஆடை யெனத் தகும் நீரை யுறிஞ்சு 
அந் நதியின்பால் சாய்ந்திருக்கும் நின்றனக்கு , அங் 
கிருந்து மீண்டும் புறப்படுவது மிகப் பிரியாஸமாய் 
முடியும் . 40-41 . 

நீ அங்கிருந்து தேவகிரியை நோக்கிச் செல்ல 
முயலுங்கால் , நினது மழைப் பெருக்கினால் ஊறிப் 
பொறுமலுற்ற நிலத்திலிருந்தெழும் மணத்தின் சேர்க் 
கையினால் மனோஹரமானதும் , யானைகளால் அவந் 
றின் துதிக்கையின் துவாரங்களிலிருந்து 

இனிய 
தொனி யுதிக்குமாறு 2 பருகப் பெற்றதும் , அடவியி 
லுள்ள அத்திக்கனிகளை நன்கு பழுக்கச் செய்ய வல் 
லதுமான குளிர்ந்த காற்றானது உன்றன்மீது மெது 
வாக வீசப்போகின்றது . நீ , நின்றனை மலர் சொரியும் 

1. தெளிந்த தண்ணீருக்குள் மேகத்தின் பிரதிபிம்பம் 
விழுந்திருப்பதானது , அந் நதியாகும் பெண் , காதலனைப் 
போன்ற கார்முகிலைத் தன துள்ளத்தில் தியானித்திருப்பதாக 
வும் , துள்ளி விளையாடும் மீன்களாகும் கண்களைக்கொண்டு 
தன தருகில் வந்திருக்கும் மேகத்தை அது நோக்குவதாகவும் , 
அத்தகைய நதியை அனுஸரிக்காமல் அப்பால் செல்வது 
மேகத்திற்குச் சரியல்ல வென்பதாகவும் தாத்பர்யம் . 

2. சில யானைகள் , மதத்தின் வேகத்தினால் தாபம் 
மேலிட்டுக் குளிர்ந்த காற்றை உறிஞ்சுவது இயல்பாம் . 


முதல் ஆச்வாஸம் 


23 


மேகமாகச் செய்துகொண்டு ,1 ஆகாயகங்கையின் நீர் 
தனில் நனைந்து ஈரமானவையும் நறுமணமுள்ளனவு 
மான மலர்களைக் கொண்டு , அக் குன்றத்தினில் என் 
றைக்கும் நிலையாய் வீற்றிருக்கும் ஆறுமுகக் கடவுளின் 
மீது ஆதாரவுடன் சொரிவாயாக ; இளம்பிறையைச் 
சிரந்தனிலேந்திய சிவபெருமானால் , இந்திரனது ஸேனை 
யை இருக்கும்பொருட்டு அக்கினிமுகத்திலிடப் 
பெற்று , அங்கிருந்து ஆதித்தனுக்கும் மேலாக ஒளி 
வீசிய வண்ணமுதித்த மஹத்தான தேஜஸ்ஸல்லவோ 
அக் கடவுள் 2 ! பின்னர், மஹேச்வரனது முடியிலுள்ள 
மதியின் கதிரொளியால் வெளிறிய கடைக்கண்களை 
யுடையதான அக் கந்தபிரானது மயிலை , அம் மலையி 
லிருந்துண்டாகும் எதிரொலியுடன் சேர்ந்து 

சேர்ந்து மே 
லோங்கி வளர்ந்த உனது முழக்கங்களைக்கொண்டு 
தாண்டவமாடத் தூண்டக் கடவாய் ; பார்வதியான 

1. முன்பு 6 - வது பத்தியத்தில் விளம்பிய வண்ணம், 
மேகத்திற்குக் காமரூபம் ( இஷ்டம்வாய்ந்த உருவத்தை) எடுக்கத் 
தகுந்த வல்லமையிருப்பதாகக் கருதி , புஷ்பவர்ஷம் செய்யக் 
கூடிய மேகமாகப் போக வேண்டுகிறான் . ( கந்தோதக்ரம் 
ததது வவ்ரஷ : புஷ்பமாச்சர்யமேகா : = 

மிகவும் ஆச்சரிய 
கரமான மேகங்கள் மணம் மிகுந்த மலர்களைச் சொரிந்தன . 
என்று இரகுவம்சத்திலும் மேகம் புஷ்பவர்ஷம் சொரிந்ததா 
கச் சொல்லப்பட்டிருக்கிறது . ) 

2. தேவர்கள் , தாரகாஸுரன் செய்த தீங்குகளைத் 
தாங்கா தவராய் , சிவபெருமானை வேண்டிக்கொள்ள, அவரது 
ஆஞ்ஞையினால் அக்கினிபகவான் தனதிடமுள்ள அச் சிவனது 
வீரியத்தைக் கங்காதேவியினிடம் விட , கங்கை அதைத் தாங்க 
முடியாமல் ஹிமாலயத்தின் ஓரத்தில் ஓர் ஞாழற்காட்டில் 
ஒதுக்க, அங்கிருந்து அத் தேஜஸ்ஸு சுப்பிரம்மணியனாக 
ஆவிர்ப்பவிக்க , பின்னர் அவரையே தேவர் ஸேனாதிபதியாகச 
செய்தனர் ; என்பது இக் கதையின் சுருக்கம் . 


24 


மேகஸந்தேசம் 


( 


வள் , அம் மயிலின் தோகையிலிருந்து நழுவி விழுந் 
ததும் , மண்டலாகாரமாய் ஒளி வீசுந் தன்மையது 
மான இறகை , புதல்வனிடமிருக்கும் பிரீதியினால் , 
தன் செவிதனில் , முன்னாலணிந்திருந்த நைதல் மலரை 
யும் நீக்கிவிட்டு அணிந்து கொள்வள் . 42--4 . 

இங்ஙனம் சரவணபவனான 1 ஷண்முகக்கட 
வுளை ஆராதித்து , வீணை யேந்திய ஸித்த தம்பதிகள் , 
நீர்த்துளிகள் வீழ்ந்துத் தமது வீணையின் இன்னிசை 
வீணாய்ச் சீர்குலையுமென்றஞ்சி , 2 நினது பாதையை 
வீட்டு விலக , நீ , அப்பால் , அதற்கப்புறமுள்ள வழிகளி 
லும் சிறிது தூரம் கடந்தேகி , ஸுரபி யென்னும் 3 கபி 
லையின் பெண்களான பல்லாயிரம் பசுக்களை வேள்வி 
களில் வதைசெய்ய அவற்றினின்றும் பெருகிய உதி 
ரத்தினால் உற்பத்தியானதும் , தரணிதனில் இரந்தி 
தேவன் என்னும் தர்மபிரிபுவின் புகழே உரு 
வெடுத்து வெள்ளமாகப் பெருகிய தோவெனப் பகரக் 


1 . சரவணபவன் = ஞாழற்காட்டிலுதித்தவன் . 

2. வித்தரென்னும் தேவர்கள் தமது மனைவிமாருடன் 
சுப்பிரம்மணியனை வீணைகொண்டுத் துதிச்க வருங்கால் , 
ஆங்கு மேகம் தூய்மையான ஜலத்துளிகள் நிரம்பிய புஷ் 
பங்களைக் குமரன்மீது குளிரச் சொரிய , அந் நீர்த்துளிகள் தமது 
வீணையில் வீழ்ந்து அதன் இனிய தொனியைக் கெடுத்தால் , 
தமது கைங்கரியத்திற்குத் தடையுண்டாகு மென்றெண்ணி 
அஞ்சின ரெனக் கருத்து . 

3. முன்னால் தேவாஸுரர்கள் பாற்கடலைக் கடைகை 
யில் , அதிலிருந்து வேள்விகளுக்கு வேண்டிய நெய் முதலிய 
ஹவிஸ்ஸுக்க ளளிக்க வல்லதும் , ஆகவே அமரர்களால் ஆரா 
திக்கப் பெற்றதுமான ஸுரபி என்னும் கபிலையுண்டாயிற்று ; 
என்று ஸ்ரீ விஷ்ணுபுராணம் . 


முதல் ஆச்வாஸம் 


25 


கூடியதுமான 1 சர்மண்வதீ என்னும் நதியை மேன் 
மை படுத்த மேலிருந்திறங்குவாயாக . கண்ணபிரா 
னது நிறத்தைக் களவு புரிந்தது போல் தோற்றும் 
நீ , அவ்வாற்றின் வெள்ளத்திற்கருகில் நீரைப் பருகுவ 
தற்குச் சாய்கையில் , விமானத்திலேகும் வானவருக்கு , 
அந்நதி வெகு தூரத்திலிருப்பதால் - விசாலமாயிருந் 
தும் -- வெகு குறுகியது போல் தோற்றுமாதலின் , 
அவ் விண்ணவர் , அவ்வாற்றைக் கண்டு , பூதேவிக்குப் 
பருத்த நீலமணியாலாகிய நடுநாயகத்தைப் பெற்ற 
ஒற்றைவட முத்துமாலையோவெனக் கருதப்போவது 
திண்ணம் . 45 - 46 . 


1. முன்னொருகால் , இரந்திதேவன் என்கிற மேன்மை 
பொருந்திய ஓர் மன்னவனது தேயத்திற் சில பசுக்கள் கான 
கங்களில் மேய்கையில் , அவை கன கமயமான கதிரொளிவீசும் 
அங்கங்களைப் பெற்ற வேறு சில கபிலைகளைக் கண்டு ஆச்சரிய 
முற்று , அம்மணிமார்களே ! இவ்வழகிய ரூபமும் கண்ணைப் 
பறிக்கும் காந்தியும் உங்களுக்கு எங்ஙனம் ஏற்பட்டது ? என 
வினவ , அத் தைவப் பசுக்கள் , தார்மிகர்கள் எங்களை முறைப் 
படி 

வேள்விகளில் வதை செய்ததாலுண்டான புண்ணியத்தின் 
பயனாக யாம் இவ்வாறானோம் . என மறுமொழியளிக்க, அது 
கேட்டு , அவை அரசனிடம் வந்து , வேள்வியில் 

வேள்வியில் தம்மை 
வதைக்க வேண்டிக்கொள்ள, அவ் வேந்தனும் அங்ஙனமே 
செய்ததால் , அப் பசுக்களின் சர்மங்களிலிருந்து பெருகிய இரத் 
தம் ஆறாகப் பெருக , அஃது , பிறகு சர்மண்வதீ என்கிற நதி 
யாகப் போயிற்று; அவ் வரசனும் பசுக்களுடன் புண்ணிய 
லோகத்தையடைந்தான் ; என மஹாபாரத்தில் இக் கதையின் 
வரலாறு . 

2. வெகு உயரத்தி லிருந்து பார்ப்பவருக்கு , பூமியில் 
நெடுக ஓடும் தெளிந்த ஜலத்தையுடைய அந் நதியானது பூதே 
விக்கு ஒரு முத்துமாலை போலவும் , அந் நதியில் நீரைப் பருக 
இறங்கிய கார்முகில் அதற்கு இந்திரநீலப்பதக்கம் போலவும் 
தோற்றும் ; எனக் கருத்து . 


26 


மேகஸந்தேசம் 


நங்கை 


நீ அவ்வாற்றையும் கடந்து , கொடிபோன்ற 
புருவங்களின் பற்பல விலாஸங்களுடன் 1 கூடியனவும் , 
இமைகளை விரித்துயர்த்துவதால் உயர்ந்தெழும் கறுப் 
பும் வெளுப்பும் கலந்த ஒளிகளுடன் விளங்குபவை 
யும் , ஆகவே , ஆகாயத்தி லெறிந்த குருக்கத்திப்பூக் 
களைப் பின்பற்றி மேலெழும் மதுகரங்களின் சீர்மை 
யைக் கவர்ந்திழுப்பவையுமான தசபுரத்து 
யரது நேத்திரங்களின் 2 குதூஹலங்களுக்கு நினது 
மேனியைப் பாத்திரமாகச் செய்துகொண்டு செல்லக் 
கடவாய் . 47 . 

அப்பால் , நீ , நிலத்திலோடும் நினது நிழலைக் 
கொண்டு , பிரம்மாவர்த்த மென்னும் தேயத்தை ஊடு 
ருவிக் கடந்து , பார்த்திவர் பலர் போர் புரிந்த குறிக 
ளுடன் கூடிய அப் பெயர்பெற்ற குருக்ஷேத்திரத்தை 
யடைய வேண்டும் ; நீ தாமரைமலர்களின் மீது தாரை 
தாரையாக மாரியைச் சொரிவதுபோல் , அவ்வி 
டத்திற் காண்டீவமென்னும் வில்லேந்திய அர்ஜுனன் , 

1. இதனால் புருவநெறிப்பு முதலிய விலாஸங்களறி 
யாத ...... என்று 16. வது பத்தியத்தில் வர்ணித்த நாடுகளி 
லுள்ள நங்கையரின் மாதிரிகளுக்கு மாறான சுபாவமானது 
நாகரிகஸ்திரீகளுக்கு விசேஷமென்பது குறிக்கப் படுகிறது . 

2. கண்களில் சிலபாகம் வெளுத்தும் , கருவிழி முதலிய 
சில பாகம் கறுத்தும் இருப்பதால் , அவற்றின் காந்தி வானத் 
திற் கிளம்புவது , வெண்மையான குருக்கத்தி மலர்களைக் கரி 
வண்டுகள் பின்பற்றி யெழும்புவதுபோல் புலப்படும் ; எனக் 
கருத்தாம் . 

3. நிழல்மாத்திரம் பூமியில் ஓட , மேகம் அவ்விடத்தில் 
எங்கும் நிற்காமல் ஆகாயத்திலேயே செல்லவேண்டும் ; எனப் 
பொருள் . 


முதல் ஆச்வாஸம் 


27 ) 


அசர் முகங்களில் அதி தீக்ஷ்ணமான அம்புகளை அள 
வின்றிப் பொழிந்தனன் . அழகிய குணமமைந்த 
அம்புதமே ! பலபத்திரனானவர், இரேவதீதேவியினது 
கண்களின் எதிரொளியைப் பெற்றதும் , தன் மனமு 
வந்த சுவை பொருந்தியதுமான மதுவைப் பரிஹ 
ரித்து , 1 உறவினரிடமுள்ள உள்ளன்பினால் யாதொரு 
ஸரஸ்வதீநதியின் நீரைப் பருகினரோ , அந் நீரை நீயும் 
உட்கொண்டு, உள்ளத்தில் வெண்மையாகவும் , வெளி 
த்தோற்றத்தில் மட்டும் கறுநிறமாகவும் ஆகப்போகின் 
றனை .2 48 - 49 . 

" பின்னர் , நீ , அங்கிருந்து , கனகலம் என்னும் 
குன்றத்தின்கண் , இமயமலையினின்றும் இறங்கியதும் , 
ஸகரபுத்திரர்கள் ஸ்வர்க்க மேறுவதற்கேற்ற ஸோபா 
னபந்தியாயமைந்ததும் , ஜன்னுமாமுனிவரின் மகளெ 
னப் படுவதுமான கங்காநதியை நோக்கிப் போக 
வேண்டும் ; அக் கங்கையோ, கௌரியின் முகத்தினிற் 

1. பலராமன் , இரேவ தீதேவியுடன்கூடவே மணிமய 
பாத்திரத்தில் மதுவை வைத்துக்கொண்டு அருந்துகையில் , 
அவளது அழகிய கண்களின் பிரதிபிம்பம் அம் மதுவினுள் 
காணப்படுவதால் , மத்யத்தின் இயற்கையான சுவையுடன் 
இன்னும் ஓர் இரஸவிசேஷம் இதனால் குறிப்பிடப்பட்டதாம் ; 
பலராமனுக்கு மதுபானத்தில் மிகவும் விருப்ப முண்டென் 
பது பிரஸித்தம் . 

2. ஸரஸ்வதீந்தியின் நீரைப் பருகுவதால் பாவம் 
துலைந்து உள்ளம் தூய்மை (வெண்மை ) யாவதும் , தண் 
ணீரை யுட்கொண்டதால் மேகம் நீலனிறமாவதும் இயல்பு ; 
பலராமன் வெளித் தோற்றத்திற்கு வெகு வெண்ணிறங்கொண் 
டிருந்தும் , ஸுதவதத்தாலுண்டான பாவத்தைப் போக்கிக் 
கொள்ள மதுவைப் பரிஹரித்து விட்டு , ஸரஸ்வ தீநீரையே 
பருகியது இதற்குச் சான்றாம் . 


28 


மேகஸந்தேசம் 


குடில்மாயுண்டான புருவநெறிப்பைக் கண்ணுற்று , 
தனது நகைப்புக்கொப்பான நுரைத் திரள்களைக் 
கொண்டு சிரிப்பதுபோல் , சிவபெருமானது சிரத்தி 
லிருக்கும் அம்புலியின் மீது அலைகளாகும் கரங்களை 
வைத்து , அவ்வீசனது சடைமுடிகளைப் பற்றிக்கொண் 
படதன்றோ! 1 நீ , பின்புறம் ஆகாயத்தை நோக்கச் சற் 
றுத் தலைகீழாகச் சாய்ந்து , ஒரு திக்கஜம் போல் , ஒரு 
வாறு அவ்வாற்றிற்குக் குறுக்காயிருந்து , களங்கமற்றப் 
பளிங்குபோல் வெண்மையான அவ்வாற்றின் நீரை 
அருந்துவதற்கு ஆலோசிப்பாயாயின் , அந்த க்ஷணத் 
தில் அவ் வெள்ளத்தின்மீது பரவும் நினது கறிய நிழ 
லால் அந் நதியானது , யமுனையாற்றின் சேர்க்கையை 

1. ஸகரன் என்கிற ஸூரியவம்சத்தரசன் அச்வமேத 
யாகத்தில் விடுத்த குதிரையை இந்திரன் பிடித்துப் போய் பா 
தாளலோகத்தில் ஓரிடத்திற் கட்டிவிட , அதைத் தேடிவரப்புறப் 
பட்ட ஸகரனது 60,000 பிள்ளைகள் பூமியைத்தோண்டி ( ஸகர 
புத்திரர்கள் அப்பொழுது வெட்டியவிடங்கள் 
அகாதமான 
ஸமுத்திரமாய் விட்டதால் கடல்களுக்கு ஸாகரம் எனப் பெயர் 
வந்தது ) பாதாளலோகம் போய் , கபிலமுனிவர் தவம் செய்யு 
மிடத்திற் குதிரையைக் கட்டியிருக்கக் கண்டு , அதனால் அவரே 
அதைப் பிடித்துவந்ததாகப் பிரமித்து அவரைத் துன்பப்படுத்த 
முயல , அம் முனிவர் , சினங்கொண்டு அவர்களைச் சாம்பலாகு 
மாறுச் சபிக்க, அவர்களது பாவங்களைப் போக்கி அவருக்கு நற் 
கதியுண்டாக்க முயன்ற அவ் வம்சத்தினரில் , பகீரதனே விடா 
முயற்சி செய்து , கங்கையைப் பூலோகத்திற்கு விண்ணுலகி 
லிருந்து கொண்டுவருக்கால் , அக் கங்கையை சிவன் சிரஸ்ஸால் 
முதலில் தாங்கி , பின்னர் பூமியில் விட , அது வழியில் ஜன்னு 
மஹர்ஷியின் யாகத்தைக் கலைக்க , அவர் கோபத்துடன்ன் நதி 
-யின் நீரனைத்தையும் பருகி , பகீரதனது வேண்டுகோளால் மறு 
படியும் தனது காதால் அதை விட்டு விட ( இதனாலே ஜன்னு 
மகள் என்று இதற்குப் பெயர் ), பிறகு அந் நதி பாதாளம் போய் 
ஸகரபுத்திரர்களது சாம்பல்களை நனைக்க, அவர்கள் அனைவரும் 


( 


முதல் ஆச்வாஸம் 

29 . 
மற்றோரிடத்திலும் பெற்றதுபோல் மனோஹரமாய்த் 
தோற்றும் .1 அவ்விடத்திற் படுக்கும் கஸ்தூரிமிருகங் ! 
களது நாபிகளின் பரிமளத்தின் சேர்க்கையினால் நறு 
மணங் கமழும் சிலைகளையுடையதும் , 

ரயுடையதும் , பனித்திரளால் 
வெண்ணிறமானதும் , அவ்வாற்றிற்கே 

பிறப்பிடமு 
மான இமகிரியை யடைந்து , அம் மாமலையின் சிரத் 
தின்கண் மார்க்கசிரமத்தை அகற்றிக்கொள்ள நீ ஸுக 
மாய் அமர்ந்திருக்கையில் , முக்கண்ணனது வெண் 
ணிற விருஷபத்தின் கொம்பினால் கொந்தி யெடுக்கப் 
பெற்று அம் முனையில் தங்கியிருக்கும் சேற்றுக்கொப் 
பான சாயலை ஏற்கப்போகின்றனை . ஆங்கு , வாயுவா 
னது வெகு வேகமாய் வீசுங்கால் தேவதாருமரங்கள் 
ஒன்றோடொன்றிழைய, அதனாலுண்டான காட்டுத் 
தீயானது , சவரிமான்களின் வால்களிலுள்ள மயிர்த்தி 
ரளைத் தீப்பொரிகளால் பொசித்துக்கொண்டு அப்பர் 
வதத்தைப் பீடிக்குமாயின் , அப்பொழுது 

தாரை 
தாரையாக அளவிறந்த மழையைப் பொழிந்து அவ் 
பிறகு நற்கதி யடைந்தனர் என்பது கதையின் 

வரலாறு ; 
பாவங்களைப் போக்கி நற்கதியளிக்கவல்ல மஹிமை சங்சைச்கு 
இருப்பதாலும் , அந் நதி விண்ணுலகிலிருந்து சிவனது சிரஸ் 
வலிலும் , அங்கிருந்து பூமியிலும் , பூமியிலிருந்து பாதாளத்திலும் 
முறையே இறக்கிச் சென்றதால் , அது ஸாகராள் பாதாளத்தி 
லிருந்து விண்ணுலகேறுவதற்குத் தகுந்த படிக்கட்டுபோல் 
இருப்பதாகவும் வர்ணிக்கப்பட்டது ; கங்காதேவியைச் சிவனுக் 
குப் பத்தினியாகவும் கூறுவது வழக்கம் ; ( கங்காதேவி சிவ 
னது சிரஸ்வலிலிருப்பதைக் கண்டு , பார்வதி பொறாமை கொள் 
ள , அது கண்டு கங்கை இன்னும் இறுமாப்பு மேலிட்டவளாய்த் 
தனது பெருமையைக் காட்டிப் பரிஹாஸம் செய்வது போ 
லிருக்கிறது ; எனக் கருத்து .) 

1. கங்கையும் யமுனையும் பிரயாகையென்னும் க்ஷேத் 
திரத்தில் ஒன்று சேறுவதால் , இங்கு மற்றோரிடத்திலும் 
எனக் கூறப் பட்டது . ! கங்கை வெளுப்பு , யமுனைக் கறுப்பு . 


30 


மேகஸந்தேசம் 


வனலே அடியோடு அவித்துவிடவேண்டும் ; ஏனெனில் , 
உத்தமரது பொருட்கள் , ஆபத்தடைந்தவரின் துன் 
பத்தை அகற்றுவதையே பயனாகப் பெற்றவை யன் 
றோ ? மேலும் அம் மாமலையில் , சரபமென்னும் கொடிய 
விலங்குகள் , -- நீ வழியை விட்டு விலகியிருந்தும் - உன் 
றன்மீது , தமது சரீரம் சிதைவுறுவதற்கே , 1 சினங் 
கொண்டு விரைவாயெழும்பிப் பாயுங்களாயின் , நீ மேன் 
மேலும் ஆலங்கட்டிகளைக் கடுமையாகச் சொரிந்து 
அவற்றைச் சிதறடிப்பாயாக ; பயனில்லாப் பணிகளைச் 
செய்ய முயன்ற எவர் தான் இறுதியிற் பரிபவத்திற் 
குப் பாத்திரமாகார் ? அவ்விடத்திற் சிலைகளிற் செவ் 
வெனே அமைந்திருப்பவையும் , ஸித்தர்களால் ஆராதிக் 
கப் படுபவையுமான சந்திரசேகரனது திருவடிகளின் 
பதிவுகளைப் பக்தியுடன் வணங்கிப் பலமுறை வலம்வரக் 
கடவாய் ; ஆஸ்திகர்கள் அவற்றைத் தரிசிப்பாராயின் , 
அவர் இம்மையிற் பாவமனைத்தையும் இழந்து , தம 
துடலைத் துறந்த பின் , பிரமதகணங்களின் அழிவிலாப் 
பதவியைப் பெறுவதற்குரியவராவர் .2 அக்குன்றத் 

1 .. மேகம் வெகு உயரத்தி லிருப்பதால் , இதன்மேற் 
பாயும் சரபமிருகங்களுக்கு அவற்றின் சரீரம் சிதைவுறுவதை 
விட மற்றொரு பயன் கிடையாதெனக் கருத்து . (சரபம் என் 
பது எட்டுக் கால்களுடன் கூடியதும் , யானையைக் கொல்லும் 
வலிமையுள்ளதுமான ஒரு கொடிய விலங்கு . ) 

2 . ஹிமாலயத்தில் , சிவன் , தம்மைப்பற்றி அனுட்டிக்கப் 
படும் அகில கர்மங்களும் வித்தி யடைவதன் பொருட்டு , தமது 
சிறப்புற்ற சரணங்களை வெளிப்படையாகச் சிலையிற் பதியச் 
செய்தனர் என்றும் , வித்தி பெற விரும்புபவர் அவற்றைத் 
தரிசித்து , எவ்வுலகிலும் ஸஞ்சரிக்கத் தகும் தேஜோமயமான 
தேகத்தைப் பெருகின்றனர் என்றும் சம்புரஹஸ்யத்திலுளது . 


முதல் ஆச்வாஸம் 


31) 


தினில் , காற்று நிரம்பியத் துவாரங்களையுடைய மூங் 
கில்கள் இனிதாய் இசைந்தொலித்தவண்ணமிருக்க , 
இசைக் கருவிகளுக்கிசைந்தவாறு 

இராகங்களைப் 
பாடுந் திறமை பொருந்திய கின்ன ரஸ்திரீகள் சிவ 
பெருமானின் த்ரிபுரவிஜயத்தைக் கானம் செய்து 
கொண்டிருக்க , அக்காலை நினது கம்பீர முழக்கமும் 
குகைகளின் எதிரொலியுடன் மிருதங்கத்தொனி 
போலக் கிளம்புமாயின் , பரமேச்வரனுக்கு அப்பொ 
ழுது ஸங்கீதப்ரஸங்கம் ஸகல அங்கங்களுடனும 
மைந்து நன்கு நிறைவேறியதாகுமன்றோ ? 50 - 56 . 

" இமகிரியின் சாரலில் வியப்புறத் தகும் அந்தந்த 
விசேஷங்களனைத்தையும் கண்ணுற்ற வண்ணம் கடந் 
தேகி , பரசுராமன து பெரும் புகழைப் பரப்புவதற்குப் 
பாதையாயுளதும் , அன்னப்பறவைகள் புகுந்தேகுவ 
தற்குப் பொருந்திய வாயிலாயிருப்பதுமான கிரௌஞ்ச 
பர்வதத்தின் யாதொரு துவாரமுண்டோ , 3 அதனால் , 

1. கின்னரஸ் திரீகள் = ஒரு வித தேவஜாதிஸ்திரீகள் . 

2. மஹேச்வரன் , மூவுலகின் நன்மையை நாடி , பொன் 
வெள்ளி செம்பு என்னும் மூன்று உலோகங்களாலாகிய . 
மூன்று பட்டணங்களில் வலித்த அஸுரரையும் அந் நகரங் 
களையும் நெற்றிக் கண்ணிலிருந்துண்டான நெருப்பினால் நாச 
மாக்கிய வரலாற்றைப் பாட்டாக இயற்றி , கானம் செய்கின்ற 
னர் ; எனப் பொருள் . 

3. முன்னால் பரசுராமன் , பரமசிவனிடம் தனுர்வேதத் 
தைக் கற்று வருங்கால், சுப்பிரம்மணியனுக்கும் தமக்கும் நே 
ரிட்ட பெரும் போட்டியில் , தமது பாணங்களை யெய்து , கிரௌ 
ஞ்சபர்வதத்திற் பெரியதோர் துவாரத்தை உண்டாக்கினார் 
எனவும் , அத் துவாரத்தின் வழியாய் ஹம்ஸங்கள் மானஸஸரஸ் 
விற்கும் பாரததேயத்திற்கும் போக்கு வரத்து செய்கின்றன 
எனவும் கூறப் படுகிறது . 


32 


மேகஸந்தேசம் 


னது 


பலிக்கிரவர்த்தியை அடக்க முயன்ற ஸ்ரீமஹாவிஷ் 
ணுவின் நீலநிறமாய் நீண்டு வளர்ந்த திருவடிபோல் 1 
நீயும் நினதுடலைச் சீராகக் குறுக்காய் நீட்டிக்கொண்டு , 
உட்புகுந்து , மீண்டும் வெளிக் கிளம்பி வடதிசை 
நோக்கிச் செல்லவேண்டும் . 57 . 

நீ , கிரௌஞ்சத் துவாரத்தைக் கடந்து வானத் 
திலெழும்பிச் சென்று , இராவணன புயங்களால் 
ஆட்டங்கொண்ட 

அடிவாரத்தின் ஸந்திபந்தங்களை 
யுடையதும் , தேவமாதுகளுக்குக் கண்ணாடியா யிருப் 
பதுமான கைலாஸகிரிக்கு அதிதியாகப் போகக் கட 
வாய் ; அக் கைலையோ , தினந்தோறும் திரள் திரளா 
கக் குவிந்து வளர்ந்துருவமெடுத்த முக்கண்ணனது 
அட்டஹாஸம் போன்றதாய் , ஆம்பல்மலர்களுக்கேற்ப 

1. முன்பு , திருமால் த்ரிவிக்ரமாவதாரமெடுத்து மூவு 
லகையும் அளக்க முயல்கையில் , தமது திருவடியை மிகவும் 
நீட்டியது போல் , மேகமும் தன துடலை கிரௌஞ்சத் துவாரத் 
தின் அளவுக்குத் தகுந்தவாறு நீட்டிக்கொண்டு , உட்புகுந்தேகி 
மறுபடியும் வெளியில் வந்து இயற்கையுருவத்தை யடையு 
மாறு கூறுகிறான் . 

2. இராவணன் , தன் புயபலத்தினால் இறுமாப்புற்றவ 
னாய், ஒருகால் கைலையைக் கைகளாலாட்டிப் பெயர்த்தெடுக்க , 
அப்பொழுது அம் மலையின் அதிர்ச்சியால் பார்வதீ முதலியவர் 
பயந்துவிட , அது கண்டு சிவபெருமான் தமது திருவடி, விர 
லால் அம் மலையை அழுத்த, அதனால் அவனது புயங்களனைத் 
தும் நசுக்குண்டு , அவன் அனேக நாள் கூக்குரலிட்டுத் துதி 
செய்ய , ஈசன் மனம் பிரஸன்னமாய் அவனை விடுவித்தன 
ரென்று புராணகதை . 

3. அட்டஹாஸம் = பெருஞ் சிரிப்பு . ( பிரளயகால முத 
லியவற்றில் சிவன் மிகவும்அதிகமாய்ச் சிரித்துக் கூத்தாடுவதா 
கப் பிரஹித்தி . சிரிப்பை வெளுப்பாக வர்ணிப்பது கவிகளின் 
முறை .) 


முதல் ஆச்வாஸம் 


33: 


வெண்ணிறங்கொண்டு மிகவு முயர்வுற்ற அதன் கொடி 
முடிகளால் ஆகாயத்தை யளாவி நிற்கின்றது . பிள 
வுற்ற நீலாஞ்ஜனச் சிலையின் உட்புற நிறத்திற்கு 
நிகராகக் கறுநிறம் பெற்றுத் துலக்கங்கொண்ட நீ 
யானையினது தந்தத்தின் அப்பொழுதே அறுபட்ட 
முனைபோல் அதிகமாய் வெளுத்திருக்கும் அக் கைலை 
மலையின் சாரலைச் சார்ந்திருக்குங்கால் , அப் பர்வதம் , 
நீலவஸ்திரத்தைத் தோள் தனிலணிந்த த பலபத்திர 
னுக் கொப்பான சீர்மையை யடைந்து , ! வியப்புடன் 
இமைகளசையாமற் காணக் கூடிய காந்திவிசேஷத் 
தைப் பெறப்போகின்றதெனக் கருதுகின்றேன் . பார் 
வதியானவள் , தன் கிரீடாபர்வதமான அக் கைலையிற் 
சிவபெருமானால் , அரவம.பமான கங்கணங்களைத் தனது 
கரத்திலிருந்து விலக்கிக் 2 கைலாகு கொடுக்கப் பெற்ற 
வளாய்க் கால்நடையாகவே ஸஞ்சரிப்பளேயாயின் , 
அப்பொழுது நீ முன் சென்று , நினதுடலுக்குள் தன் 
ணீர்த்திரளை அசையவிடாது இறுகச் செய்து கொ 
ண்டு , 3 உனது அங்கங்களை அடுக்கடுக்காக அணிவ 
குத்து , அப் பார்வதி மணிமயமான மலைத் தடத்தில் 


1 . பலராமன் நீலவஸ்திரம் தரித்ததாகக் கூறப்படுகிறது . 

2 . ஸர்ப்பமய ஆபரணங்களை விலக்குவது , பார்வதி பய 
முறாமலிருப்பதின் பொருட்டே . ( சிவன் ஸர்ப்பங்களைப் 
அணிந்திருப்பதாகப் பிரத்தி .) 

3 . பாதங்களை வைத்து மிதித் தேறுகையில் , உள்ளடக் 
கிய ஜலம் வெளியிற் சிதறியோடாமலிருக்க, இறுகச் செய்து 
கொள்ள வேண்டுமெனக் கூறுகிறான் . ( பார்வதி பாதங்களை 
ஸுகமாய் வைத்து எளிதில் ஏறக் கூடியவாறு , உடலை மெத் 
தையைப் போலவும் அடுக்கடுக்காகவும் ஆக்கிக்கொள் - என்று 
வல்லபதேவனுடைய வியாக்கியானப் படி பாடம் . ) 

3 


34 


மேகஸந்தேசம் 


றுவதற்கேற்ற படிக்கட்டாகச் செய்திடுவாயாக . அக் 
கைலையங் கிரியில் , தைவலோகத்து மங்கையர் , தமது 
-கங்கணங்களிலிழைத்துள்ள வைரமணிகளின் கூர்மை 
யான முனைகளைக் கொண்டு உன்றனைத் தாக்குங்கால் , நீ 
தண்ணீரை நன்குப் பொழிந்திடுவாயாதலின் , அவர்கள் 
நீராடுமகத்தில் நின்றனை நீர்சொரியும் கருவியாக நிச்சய 
மாய் ஆக்கிக் கொள்வர் ; எனது நண்பனே ! அந் நங் 
கையர் , வெயிலின் வெப்பத்தினால் 1 வருந்துங்கால் , 
அவரது கைகளிற் சிக்கிய நீ , மீண்டும் அம் மாதுகளிட 
மிருந்து மீட்சி பெற முடியாமற்போயின் , விளையாட்டி 
லாவலுறுமியல்பினரான அப் பெண்களைக் காதுகளுக் 
குக் கடுந்துன்பமளிக்கும் கர்ஜனைகளால் விரட்டி விட 
வேண்டும் . எனது அன்பார்ந்த அம்புதமே ! நீ , மான 
ஸப் பொய்கையின் , பொற்பங்கயங்களைப் பிறப்பிக்குந் 
தன்மைய தான தண்ணீரைப் பருகியும் , யதேச்சையாய் 
ஐராவதமென்னும் குஞ்ஜரத்திற்கு நொடிப் பொழுது 
| முகத்திலணியும் ஆடையாகவிருந்தும் , உன்றனால் உண் 
டாக்கப்படும் காற்றுகளால் கற்பகவிருக்ஷங்களின் பட் 
டுத்துகில் போன்ற தளிர்களைக் குலுங்கச் செய்தும் , இன் 
னும் இவ்வாறு ஸரஸமான வெவ் வேறு விநோதச் 
செயல்களைச் செய்துகொண்டும் , அம் மாமலை.பில் இஷ் 
டப்படி இன்ப மனுபவிப்பாயாக . 58 - 62 . 

1. ஸ்வர்க்கலோகஸுகத்தை அனுபவிப்பவர்களுக்கு 
வெயில் முதலியவற்றின் கொடுமை நேரிடவேண்டிய அவசிய 
மில்லைபான தால் , வெயிலின் வெப்பம் எனப் பொருள் கூறு 
வது தகாதெனவும் , மன்மத தாபத்தினால் வருந்துக்கால் 
என்று கூறுவதே சான்றாமெனவும் பூர்ணஸரஸ்வதியின் 
வியாக்கியானம் . 


| 


முதல் ஆச்வாஸம் 


35 


இச்சைக் கிசைந்தவண்ணம் எல்லாவிடத்திற் 
கும் ஏகுமியல்புடைய நீ , நாயகனது மடிபோன்ற அம் 
மலையின் மேற் றடத்திலிருப்பதும் , சிறிது நழுவிய 
வெண்பட்டாடைக் கொப்பான கங்காநதியினால் 
சூழப் பெற்றதும் , அப்பர்வதத்தின் ப்ரியதமையெனத் 
தகுந்ததுமான பட்டணத்தைக் கண்டு , அதை அள 
காபுரி யென்றறியாம லிருக்கமாட்டாய் ; 1 அந் நகர 
மானது , மாரிகாலங்களில் மழை பொழியும் மேகத் 
திரளை மிகவுமுயரமான எழுப்பரிகையுள்ள மாளிகைக 
ளாகும் முடிதனில் தாங்குவதால் , அஃது , முத்துக் 
கோவைகளை முன்னெற்றி மயிர்களிலணிந்த மாதரசி 
யைப் போல் விளங்கும் .2 63 . 


1. முன்பு 6 வது பத்தியத்திற் கூறியவாறு , மேகமானது 
மஹேந்திரனது மாற்றுருவங்க ளெடுக்கவல்ல அதிகாரபுருட 
னா யிருப்பதாலும் , யதேச்சையாய் எங்கும் செல்லக் கூடிய திற 
மை வாய்ந்தது பற்றியும் , இதற்குமுன் கூட, அஃது அளகாபுரி 
யை நன்கறிந்திருக்கும் என்கிற கருத்துடன் இங்ஙனம் கூறி 


னன் . 


என்று - 


2. மார்க்கமனைத்தையும் முதலில் நான் சொல்லக் கேள் 
என்று முற் கூறியபடி , மார்க்கமனைத்தும் மொழியப்பெற்றதாத 
லால் இத்துடன் முதல் ஆச்வாஸத்தை முடித்து , நாயகனின் 
மடியில் நன்கலங்கரித்த ப்ரியதமையைப் போல் 
அளகாபுரியை வர்ணிக்கும் பாவனை :பாக , யக்ஷனுக்கு அவனது 
மனைவியுடன் இறுதியிற் சேர்க்கையுண்டாய் , அவன் இன்ப 
முறப் போகும் மங்களகரமான விஷயம் காளிதாஸ மஹகா 
வியினால் ஸுசிப்பிக்சப்பட்ட தென்றறிக . 


ஸ்ரீ 


இரண்டாம் ஆச்வாஸம் 


" அம் மாநகரத்தின்கண் மிக வடிவழகு வாய்ந்த 
மங்கையரையுடையனவும் , சித்திரங்களாற் சிறப்புற்ற 
னவும் , ஸங்கீதப் பிரஸங்கத்தில் அடிக்கப்படும் மிரு 
தங்கத் தொனிகளைப் பெற்றவையும் , மணிமயமான 
நிலங்களுடன் கூடியனவும் , ஆகாயத்தை யளாவிய 
முனைகளையுடையவையுமான மாடிமாளிகைகள் , - 

மின் 
னற்கொடிகளைப் பெற்றதும் , இந்திரதனுஸ்ஸுடன் 
கூடியதும், செவிகளுக் கின்பமாக கம்பீரமாய் முழங் 
குவதும் , உடலுக்குள் தளதளப்பான தண்ணீரைத் 
தாங்கியதும் , மிகவும் உயரத்திலிருப்பதுமான நின்ற 
னக்கு முறையே அந்தந்த விசேஷங்களால் நிகராகக் 
கூடியன . ! அவ்வளகாபுரியிலுள்ள அங்கனைகள் , கரந் 
தனில் விநோதமாய்க் கமலமலரையும் , முன்னெற்றி 
மயிர்களிற் குருக்கத்திப் பூவையும் , சீரான முகத்தி 
னில் வெள்ளிலோத்திமலர்ப் பொடியாலாகிய வெண் 
ணிறத்தையும் , மயிர்முடியில் மாசற்ற மருதோன்ற 
பாலரையும் , காதுகளிற் கோமளமான காட்டுவாகைட் 


1. மங்கையர் மின்னற் கொடிகளுக்கும் , சித்திரங்கள் 
இந்திரதனுஸ்ஸுக்கும் , மிருதங்கத் தொனிகள் இடி முழக்கம் 
களுக்கும் , மணிமய நிலங்கள் தளதளப்பான தண்ணீருக்கும் 
உன்னதம் உயர்வுக்கும் முறையே தகுந்த உவமைகளாம் . 


இரண்டாம் ஆச்வாஸம் 


பூவையும் , தலைமயிரின் வகுடுதனில் நினது வரவால் 
விகஸித்த கடப்பம்பூவையும் அனவரதமும் அணிந் 
திருப்பர் .1 ஆங்கு , யக்ஷர்கள் , ஒளிவீசும் தாரகை 
முதலியவற்றின் பிரதிபிம்பங்களாகும் 

புஷ்பங்க 
ளால் 2 அலங்கரிக்கப் பெற்றப் படிகமணிமயமான 
உப்பரிகைகளின்கண் பெண்மணிகளுடன் 

ஏறிச் 
சென்று, - நீ கம்பீரமாய் முழங்குவதுபோல் மெல் 
லென ஒலிக்குமாறு மிருதங்கங்கள் அடிக்கப் படும் 
கால்-- கற்பகவிருக்ஷங்களில் உற்பத்தியாய் மிகவு 
மின்ப மளிக்கவல்லதான மதுவை ஆதரவுடன் அருந் 
துகின்றனர் . அந் நகரத்தில், கோவைப்பழம் போன்ற 
உதடுகளையுடைய ஸுந்தரிகளின் கணவர் , அவரது 


1 . சரத்ருதுவில் தாமரையும் , ஹேமந்தருதுவில் குருக் 
கத்தியும் , சிசிரருதுவில் வெள்ளிலோத்தியும் , வஸந்தருதுவில் 
மருதோன்றியும், கிரீஷ்மருதுவில் காட்டுவாசையும் , வருஷருது 
வில் கடம்பும் முறையே மலருமா தலால் , அந் நகரத்தில் ஆறு 
ருதுக்களில் உண்டாகும் புஷ்பங்களும் மாறுதலின்றி புஷ்பிக் 
கின்றனவாம் ; அஃது தைவலோகத்தின் மஹிமையெனக் கூற 
வேண்டும் . 

2 . இதனால் அந்த மாளிகைசள் நக்ஷத்திரமண்டலங்களை 
ராவி யிருப்பதாகவும் , மணிமயமான மேற்றடங்கள் மிக நீர் 
மலமா யிருப்பதாகவும் கூறப்பட்டதா யறிக ; அருகிலிருக்கும் 
பொருள் பிரதிபிம்பத்தில் அருகிலிருப்பதாகவும் , தூரத்தி 
லிருப்பது அங்கனமே தூரத்திலும் சாணப்படுவதியல்பு . நக்ஷத் 
திரங்கள் வெகு ஸமீபத்திலிருப்பதாலேயே அவற்றின் பிரதி 
பிம்பங்கள் மாடிகளின்மீது மணித்தடங்களில் மலர்களிறைந் 
தது போற் புலப்படுகின்றன . 

3 . சற்பகவிருக்ஷத்தின் புஷ்பரஸங்களிலிருந்து இறக் 
கப்பெற்றதும் , மிகவு மின்ப மளிக்கவல்லதுமான மதுவை 
என்றும் கூறலாம் . ( வாருணீ யென்னும் மத்யமானது பிருந்தா 


அளா 


38 


மேகஸந்தேசம் 


இடையிலிருக்கும் பட்டாடையின் முடியவிழ்ந்து நழு 
வுமாறு , கரங்கள் நடுக்கமுறக் காதலுடன் அச் சீலையை 
இழுக்குங்கால் , அவ் வனிதைகள் , வெட்கத்தினால் மதி 
மயங்கியவராய் , சுடரொளி வீசியவண்ணம் தமது முன் 
புறத்தில் விளங்கும் மணிமயமான தீபங்களை அவிப் 
பதற்காக அவற்றின்மீது கந்தப்பொடிகளை வீணிற் பிடி 
பிடியாய் வாரியிறைப்பதியல்பு .1 வாயுவினால் அலைத்து 
ஏவப்பெற்ற நினது இனத்தைச் சார்ந்த நீர்கொண்ட 
மேகங்கள் , அம் மாநகரத்து எழுப்பரிகைகளுள்ள மாளி 
கைகளது மேல்மாடங்களின் சித்திரங்களை நூதன 
நீர்த்துளிகளால் சீர்குலையச் செய்து , அதனால் அந்த 
க்ஷணமே அச்சமுற்றவை போல் - ஸுகந்த தூபங்க 
ளிடுங்கால் அவற்றிலிருந்து கிளம்பும் தூமங்களோவெ 
னத் தோற்றுமாறு - மாளிகைகளது 

சாளரங்களி 


வன சென்கிற உத்தியானவனத்திலுள்ள கற்பகவிருக்ஷத்தின் 
பொந்துதனிலுளது -- என்கிற ஸ்ரீவிஷ்ணுபுராண வாக்கியத் 
தைப் பிரமாண மாகக்சொண்டால் மேலே கூறிய பொருளே 
மது கல்பவ்ருக்ஷப்ரஸுதம் என்பதற்குப் பொருந்தியதாம் . ) 
இங்கு கூறிய மதுவுக்கு , ரதிபலம் என்கிற காமோத்தீபசமான 
ஒருவகை மத்யமெனப் பொருளென்று மல்லிநாதன் . அஃது 
பனஞ்சார் , சர்க்கரை , நெல்லிச்சனி, கருப்பஞ்சார் , குங்கிலியம் 
முதலியவற்றால் பக்குவம் செய்யப்படும்- என்று மதிரார்ணவம் 
என்கிற நூலிற் கூறப்படுகிறது. 

1. பேரொளி வீசும் இரத்தினங்களாலான தீபங்களின் 
மீது கந்தப்பொடியை யிறைத்தாலும் , அது மற்ற அக்கினியா 
லான விளக்சைப் போல் அவிந்து விடாதாசையால் , பெண்கள் 
வெட்கம திசரித்து மதிமயங்கி , அதனால் செய்த வீண்செயலா 
மெனக் கருத்து . 


இரண்டாம் ஆச்வாஸம் 


39 . 


1 


கணவரது 


னூடே சிதறுண்டு வெளி வந்து விழுந்தோடுகின்ன 
அந் நகரத்து வீடுகளில் , நூற் குஞ்சங்களி லூசலாடு 
மாறு அமைத்திருக்கும் சந்திரகாந்தமணிகள் , நள்ளி 
ரவில் - நின்றனால் மறைக்கப்படாமல் மாசற்று விளங் 
கும் மதியின் கதிரொளிகள் தாக்குவதால் நீர்த்துளி 
களை நன்றாகப் பெருக்கி , 2 அன்பார்ந்த 
புயங்களால் தழுவி விடப் பெற்ற மங்கையருக்கு அக் 
காலை அங்கங்களிலுதித்த ஆயாஸத்தை அகற்றிவிடு 
கின்றன .3 காமனானவன் , குபேரனுக்குத் தோழனான 
பரமசிவன் அப் பட்டணத்திற் பிரத்யக்ஷமாய் வஸிப் 
பதைக் கருதி , வண்டுகளின் . வரிசையை ஞாணாகக் 
கொண்ட கோதண்டத்தைப் பெரும்பாலும் பயத்தி 
னால் புயத்தி லேந்துவதில்லை ; 4 என்றாலும் , புருவ 


1. இக்கு மேகங்களின் செயலானது , சோறநாயகர் அங் 
தப் புரத்தில் நடமாடும் ஓர் தூதனது உதவியால் மாளிசையின் 
இரஹஸ்யமான இடத்திற் சென்று , அங்குள்ள ஸ்திரீகளைக் 
கற்பழித்து, உடனே வேறு வேஷந்தரித்து , அஞ்சியஞ்சிக் குறு 
கிய வழிசளால் வெளிவந்து ஓடுவதற்கு ஒப்பிடப் படுவதாக 
உட்கருத்து , 

2. சந்திரசாந்தக் கற்கள் , சந்திரகிரணங்களின் பரிசத் 
தால் கசிந்து நீரைப் பெருக்குவதியல்பாம் . 

3. சரங்கள் பட்டு வாடிய மல்லிகை முதலிய மலர்களைக் 
குளிர்ந்த நீரூற்றிச் சீர் படுத்துவது போல் , இங்குஸ்திரீகளுக்கு 
சீதோபசாரம் என்று அபிப்பிராயம் . 

4. ஒருகால் மஹேச்வரன் , இமயமலையில் மஹாதவம் 
புரிகையில் , பார்வதியானவள் அவருக்கு உபசாரம் செய்து 
கொண்டு பச்சத்திலிருக்க, அப்பொழுது மஹேந்திரனால் ஏவப் 
பட்ட மன்மதன் , ஸம்மோஹநாஸ்திரங்கொண்டு , அவளிடம் கா 


-40 


மேகஸந்தேசம் 


நெறிப்புடன் கூடிய கண்களாகும் அம்புகளால் , காமி 
களை இலக்கு வைத்துக் குறி தவறாமல் நற்பயன் விளையு 
மாறு நுட்பமாய்த் தாக்குவதில் அதிக சாதுரியம் 
வாய்ந்த அங்கனைகளின் அரிய விலாஸங்க ளாற்றானே , 
அங்கு , அவ்வனங்கனது முயற்சி நன்கு நிறைவேற்றப் 
படுகின்றது . 1-7 . 

" அவ்வளகையின்கண் , நினது இந்திரதனுஸ்ஸைப் 
போல் பலவர்ணங்களுடன் பளபளத்து 

அழகாய் 
உயர்ந்து நிற்கும் வாயிற்படியினால் வெகு தூரத்தி 
லிருந்தே காணக் கூடிய தாய் , குபேரனது கிருஹத் 
திற்கு வட புறத்தில் எமது மாளிகை அமைந்துளது ; 
அவ்வகத்தைச் சார்ந்த சிங்காரவனத்தினில் எனது 
காதலியினால் கருத்துடன் வளர்க்கப் பெற்றதும் , கரத் 
தினால் தாவிப் பறிக்கக் கூடிய பூங்கொத்துகளின் 
பாரத்தினால் செழித்துத் தழைந்துமிருக்கும் இளங் 


தலுண்டாகுமாறு , சிவபெருமானைத் தாக்க முயல , யோகத்தி 
லிருக்கும் அவர் மனது திடீரென்று பார்வதியினிடம் மோஹங் 
கொண்டு விகாரமடைய , உடனே அந் நிலைமைக்குக் காரண 
மென்னென்று ஆச்சரியத்துடன் ஆலோசித்து எதிரில் 
நோக்க , காமன் வில்லுக் சையுமாய் ஸந்நத்தமா யிருப்பதைக் 
கண்டதும் , கடுஞ்சினங்கொண்டு , மூன்றாவதான நெற்றிக்கண் 
ணைத்திறந்து அதிலிருந்துண்டான சாடாச்கினியினால் அவனைச் 
சாம்பலாக்கி , பின்னர் அவனது மனைவியான இரதிதேவியின் 
கருணைபுரியத் தகும் வேண்டுகோளின்மேல் மனமிரங்கி , மற் 
றொரு மனோஹர மேனியைத் தந்து அவனைப் பிரத்யும்னன் 
என்பவனாகச் செய்தனராம் . ( மன்மதனுக்குக் கரும்பை வில் 
லாகவும் , வண்டுகளின் வரிசையை அதன் ஞாணாகவும் , ஐந்து 
வித புஷ்பங்களை அம்புகளாகவும் கூறுவது வழக்கம் .) 


! 


இரண்டாம் ஆச்வாஸம் 


41 


எமது 


கற்பகவிருக்ஷமொன்று அரும் புதல்வனப் 
போல் விளங்குகின்றது . அம் மாளிகைக்கருகில் மர 
கதக் கற்களிழைத்துக் கட்டிய ஸோபானமார்க்கத் 
தைப் பெற்றதும் , வைடூர்யமயமான வெகு நீண்ட 
நாளங்களையுடைய பொற்றாமரை மொட்டுகளால் நிரம் 
பியதுமான நடவாபியும் ஒன்றுண்டு ; 1 அந் நீர்தனில் 
சிறிதும் சிந்தையின்றி நிலைத்துவாழும் அன்னப்பற 
வைகள், நின்றனைப் பார்த்தபின் கூட , 

மானஸப் 
பொய்கை மிகவும் அருகிலிருந்தும் , அதை மனத்தினா 
லும் நினைக்கமாட்டா . 2 அவ் வாபியின் கரையில் , 
வெகு மனோஹரமான இந்திரநீலச் சிலைகளாலாக்கிய 
சிகரங்களை யுடையதும் , சுற்றிலும் வளர்ந்திருக்கும் 
பொன்மயமான வாழை மரங்களால் கண்களுக்குக்களிப் 
பூட்டுவதுமான ஓர் கிரீடாபர்வதமுண்டு ; நண்பனே ! 
அஃது எனது இல்லாளுக்கு மிகவும் இஷ்டமானதென் 
றெண்ணி , ஓரங்களில் மின்னி யொளிக்கும் மின்னற் 
கொடிகளுடன் கூடிய நின்றனை ஆவலதிகரித்து அச்ச 
முறும் மனத்துடன் நன்றாகக்கண்ணோகும் என்றனக்கு 


1. அந் நீர் தனில் என்பதற்குப் பதிலாக அதன் கரை 
யில் என்று பூர்ணஸரஸ்வதியின் பட்டப்படி அர்த்தமுரைக்க 
வேண்டும் . 

2. ஹம்ஸங்கள் நிர்மலமான நீரில் விருப்பமுள்ளன வாத 
லால் , மேகம் மழையைப் பொழிந்து ைேரக் சலக்கிவிடுகின்றன 
வென்று வினைத்து , மேசங்களைக் கண்டதும் அவை அஞ்சி 
மானஸஸரஸ்வற்குப் போய்விடும் ; மானஸப்பொய்கை 
மிகவும் அகாதமான தேவஸரஸ்ஸானதாலும் , அங்கு மேகக் 
களினாலுண்டாகும் கஷ்டம் கிடையாமையாலும் அவ்விடம் 
போகின்எறன . 

அந் நடவாபியில் சேறு முதலிய தில்லாமல் 
அஃது ஆழமாயிருப்பதால் நீர் கலங்காதென்னும் நிச்சயத்தி 
னால் மானஸத்தில் அவற்றிற்கு விருப்பமில்லையாம் . 


42 


மேகஸந்தேசம் 


அமலையே மேன்மேலும் மனத்தினில் நினைவுக்கு வரும் 
கின்றது . அக் கிரீடாசைலத்தின்கண் , இளந்தளிர் 
களால் குலுங்கி விளங்கும் ஓர் இரத்தாசோகமரமும் , 
மனதைக் கவரு மழகு வாய்ந்த மகிழமர மொன்றும் , 
வாடாக்குறிஞ்சிகளால் 

வேலியிடப்பெற்ற குருக் 
கத்திக் கொடிகளாலாகிய மண்டபத்திற்கு மிகவும் 
அருகிலிருக்கின்றன ; அவற்றுள் முதலிற் கூறிய மர . 
மானது நினது தோழியின் இடது பாத பரிசத்தையும் , 
மற்றோர் மரம் அவள் வாயினால் கொப்புளிக்கும் மது 
வையும் தோஹதமென்னும் 2 வியாஜத்தைக்கொண்டு , 
என்றனைப் போலவே விரும்பு மியல்புடையன . அவ் 
விரு மரங்களுக்கு மிடையில் , படிகமயமான பலகை 
யுடன்கூடிய புநிற்கும் பொற்றடியொன்று , இள 
மூங்கிற் குருத்துகளுக்கொப்பான காந்தி பொருந்திய 
மரகதமணிகளால் அடியில் அமைக்கப்பெற்ற மேடை 
யின்மீது நிற்கின்றது ; அந்திப்பொழுதில் அத் தடியின் 


1 . மிக நீலமான மலையின் அடிவாரத்தில் பொன்மய 
மான வாழைமரங்கள் , கருத்த மேகத்தினிடையில் மின்னொளி 
களைப் போல் தோற்றும் என்பதாம் ; அம்மலையும் தன் மனைவிக்கு 
விருப்பமான துபற்றி , அம் மலையைப்போலவே இருக்கும் இம் 
மேகத்தைக் கண்டு மனமச்சமுற்று மிசக் சவலையுண்டாயிற் 
றாம் . (தாம் பழகியனுபவித்த பொருட்களுக் கீடானவற்றைக் 
காண்பதாலும் கேட்பதாலும் கூறுவதாலும் ஆனந்தத்துடன் 
அச்ச முறுவது இயல்பு ; என்று இரஸாசரமென்னும் நூல் .) 

2. தோஹதம் = மர முதலியவை அசாலங்களிலும் , அல் 
லது உற்ற காலங்களிலும் விசேஷமாய்ப் புஷ்பித்துப் பழுக் 
கும்வண்ணம் செய்யப்படும் ஓர் ஸம்ஸ்சாரம் . ( யௌவன 
ஸ்திர்சளின் இடதுகால் பட்டால் அ.சோசமரங்களும் , அவர் 
வாயால் கொப்பளிக்கும் மத்யத்தினால் மகிழமரங்களும் 
தளிர்த்து மலருமென்று கூறுகின்றனர் . ) 


இரண்டாம ஆசவாஸம் 


43 . 


மீது , நிற்கும் நினது மித்திரனான மயிலானது , என் 
காதலியினால் , கங்கணங்கள் மனோஹரமாகக் குலுங்கி 
யொலிக்கக் கரதாளங்கொட்டி நாட்டியமாட்டிவைக்கப் 
படுவதுண்டு . அருங் குணமமைந்த அம்புதமே ! நீ இக் 
குறிகளனைத்தையும் மனத்தினில் வைத்துக்கொண்டு, 
வாயிற்படிக்கு இரு புறமும் வரையப்பெற்ற 1 சங்க 
பத்மங்களென்னும் நிதிகளின் உருவங்களையும் உற்று 
நோக்கி , எமது மாளிகை அஃதென்று அறிந்துகொள் 
வாயாக ; அவ்வகம் இப்பொழுது எனது பிரிவினால் 
ஒளி மழுங்கிப் பாழடைந்திருப்பதுபோற் காணுமென் 
பது திண்ணம் ; ஆம் , கமலமலர் , கதிரவன் மறைந்தால் , 
அதற்கியற்கையான சீர்டையை 

விளக்கமாட்டா 
தன்றோ ? 8-13 . 


அப்பா ! வேகமா யெளிதில் எழும்பக் கூடிய 
வண்ணம் சிறு யானையைப் போல் உன துடலைச் சுருக் 
கிக்கொண்டு , முற் கூறிய கிரீடாபர்வதத்தின் அழகிய 
அடிவாரத்தினிற் சென்றமர்ந்திருந்து , மின்மினிப் பூச்சி 
களின் பந்திகளைப் போல் 2 மிகச் சிறிய தாய் ஒளிவீசி 
மின்னும் மின்னலாகும் கண்களையமைத்துக்கொண்டு , 


1. சங்கத்தையும் , பத்மத்னதயும் ( தாமரை ) முடிதனி 
லேந்திய - அப் பெயர்கொண்ட நிதிகளுக்கு அதிஷ்டான 
தேவதைகளின் உருவங்கள் , அல்லது சங்சம் பத்மம் என் 
கிற வஸ்துக்களின் உருவங்கள் . 
2. பேரொளி வீசுமாறு 

மின்னலுண்டானால் , தனது 
மனைவியின் சண்சள் கூச்சந்சொண்டு சஷ்டப்படுவதுடன் 
மேசத்தைப் பார்ப்பதற்கே முடியாமற் போய் விடு மெனக் 
கருத்து . 


44 


மேகஸந்தேசம் 


அவற்றின் பார்வை அவ்வகத்தினுள் விழுமாறு செலுத் 
தக் கடவாய் . 14 . 

அப்பொழுது அம் மாளிகையினுள் மிக மனோ 
ஹரமான மாதரசி பொருத்தி இருக்கக் காண்பாய் ; 
அவளோ, மெல்லிய மேனியாள் ; சற்றுக் க றுநிறமான 
வள் ; கூர்மையாக மணிமணிபாயமைந்த பற்களுடன் 
கூடியவள் ; கனிந்த கோவைப்பழம் போன்ற உதடு 
களுடையவள் ; மெலிந்த இடையையும் ஆழ்ந்த நாபி 
யையும் பெற்றவள் ; மிதண்ட மான்பேடு போல் கண் 
ணோக்கும் கட்டழகு வாய்ந்தவள் ; கடிதடங்களின் 
பாரத்தினால் மெல்லெனச் செல்லுபவள் ; கொங்கைகளி 
ரண்டாலும் சிறிது வணங்கிய அங்கங்களையுடையவள் ; 
சுருங்கச் சொல்லில் , அவள் , நங்கையர்விஷயமாய் 
நான் முகன் செய்த முதற்படைப்பெனத் தகுந்தவள் . 
இப்பொழுது , மனநோயுற்று மிதமாகப் பேசும் அம் 
மங்கையர்க்கரசியே எனது இரண்டாவ துயிரென்றறி 
வாயாக ; அவள் , எப்பொழுதும் உடனிருக்கும் நாயக 
னான நான் நெடுந்தூரத்திலிருக்கின்றமைபால் , கூட 
இருக்கும் ஆண்பறவைபை விட்டுப் பிரிந்த சக்கிரவா 
கப் பேடுபோல் , இப்பொழுது தனித்திருக்கின்றனள் ; 
அச் சிறு பெண்மணியானவள் , அடுத்தடுத்தாவலதி 
கரிக்கின்றமையால் , அளவின்றி வளர்வது போல் தோற் 
றும் இப் பிரிவுநாட்கள் கழிந்துவருங்கால் , பனிப்பரு 
வத்திற் பாழடைந்த பங்கயப் பொய்கைபைப் போல் 
உருமாறி பிருப்பமிளனக் கருதுகின்றேன் .1 ஆம் ; அபரி 


1 .. ஹி.மஹதாளிவே நஷ்டசோபா வ்யஸநபரம்பரயா 
பீட்பமாநா | ஸஹ சரரஹிதேவ சக்ரவாகீ ஜக்கஸுதா க்ருப 


இரண்டாம் ஆச்வாஸம் 


45 . 


மிதமான அழுகையினால் வீங்கிய நேத்திரங்களை யுடைய 
தும் , சுடச் சுடப் பெருமூச்செறிவதால் வேற்று நிற 
முற்ற உதடுகளைப் பெற்றதும் , முன்னெற்றி மயிர்கள் 
அலைந்தாடுவதால் மறைக்கப்பெற்ற சில பாகத்தை 
யுடையதும் , அவளது கரதலத்தின் மீது அமர்ந்திருப 
பதுமான அவள் முகமானது , நின்றனால் சிறிது மறைக் 
கப்பெற்று மழுக்கங் கொண்ட காந்தியையுடைய 
மதியைப்போல் , 2 மனமிரங்கக் கூடிய நிலைமையை நிச் 
சயமாய் அடைந்திருக்கும் . 15-17 . 

நற்குணசாலியான நண்பனே ! நீ அவ்விடத்தில் 
என் காதலியைக் காணும் பொழுது , அவள் , தைவங் 
களுக்குப் பணிவுடன் பூஜை செய்வதிற் பெரு முயற்சி 
கொண்டவளாகவேனும் , பிரிவாற்றாமையினால் இங் 
ஙனம் எனது மேனி மிக மெலிவற்றிருக்குமென மன 
வூக்கத்தினால் ஒருவாறுணர்ந்து இந் நிலைமையிலிருக்கும் 
என துடலுக்கு நிகரான வடிவத்தை வரைந்ததவாறு 


ணாம் தசாம் ப்ரபந்தா --- ஜானகியானவள் , பற்பல மனத்துயரங் 
சளால் பீடிச்சப்பட்டு , பனியினால் பாழான பங்சயப் பொய்கை 
போல் ஒளி யிழந்தும் , ஆண்பறவையை விட்டுப் பிரிந்துப் பரி 
தவிக்கும் - ச்கிரவாசப் பேடு போலவும் மிகவும் எளிய நிலைமை 
யைப் பெற்றிருக்கின்றனள் ; என்கிற ஸ்ரீமத்ராமாயணத்திற் 
உறிய வர்ணனையை இக் சவயும் ஆதரவுடன் அனுஸரிக் 
கின்றனன் . 

1. மிகுதியான மனத் துயரத்தினல் பெருமூச்சானது 
வெப்பங்சொண்டு வெளிவருவதால் , அவ் வேக்காட்டினால் 
உதடுசள் வேற்று நிறடு ற்றனவாம் . 

2. இங்கு மயிர்களுக்கு மேசமும் , அவற்றால் சிறிது 
மறைக்கப்பெற்ற முசத்திற்கு மேசத்தால் சற்று மறைந்து 
சந்திரனும் முறையே உபமானங்சளாம் . 


-- 46 


மேகஸந்தேசம் 


யினும் , கூட்டிலிருக்கும் இனிதாகப் பேசுந் திறமை 
பொருந்திய பெண்கிளியை நோக்கி அழகிய அரும் 
பறவையே ! நீ எமது நாயகனது மனதுக்கின்பமாயிருந் 
தனையே ; நீ மனத்தினாலேனும் அவரை நினைக்கின் 
றனையோ ! என்று வினவியவண்ணமாயாகிலும் , எனது 
பெயரைக் குறியாகக் கொண்டதும் பற்பல பதங்களா 
லிணைக்கப்பெற்றதுமான் பாட்டொன்றைப் பாடவிரும் 
பியவளாப் - அழுக்கடைந்த ஆடையையுடைய தன் 
மடிதனில் வைத்திருக்கும் வீணையின்மீது கண்ணீர் 
வீழ்ந்து அது நனைய , அதன் நரம்புகளை வெகு கஷ் 
டத்துடன் துடைத்துத் - தான் பாடமுயன்ற இன் 
னிசைமுறையைத் தானே அடிக்கடி மறந்து மன 
வருத்தமுற்றவளாகவேனும் , வரையறுத் தேற்படுத் 
திய விரஹநாட்கள் முடிவதற்கு மிகுந்துள்ள மாதங் 
களை எண்ணுவதற்கு வாயிற்படியிலிட்ட பூக்களை யெடு 
த்துப் பூமியில் வரிசையாய் வைத்தவாறாகிலும் , என்னு 
டன் கூடுவதாக இருதயத்தினுள் தியானிக்க முயன்று 
இன்பமனுபவித்துக் கொண்டாயினும் இருக்கப்போ 
கின்றனள் ; ஏனெனில் , பெரும்பாலும் இவையே , 
மன துக்கினிய மணாளரை விட்டுப் பிரிந்த மங்கை 
யருக்குப் பொழுதுபோக்கப் பொருந்திய செயல்க 
ளாம் . இவ் விரஹவேதனையானது , இரவில் விநோதச் 

1 . கணவன் மனவருத்தங் கொண்டால் வருத்தமுற்றும் , 
களித்திருக்கையிற் சளிப்பு ற்றும் , தேசாந்தரம் சென்றிருக்கை 
யில் மலினவஸ் ரெந் தரித்து மெலிந்த மேனியைப் பெற்றும் , 
உயிரிழக்கையில் உயிரைத் துறந்தும் , இவ்வாறு எந் விலைமையி 
லும் கணவனைப் பின்பற்றுபவளே பதிவிரதை யெனப் படுவ 
ள்- என்பதற்கேற்ப இங்கு வர்ணிக்கப்பட்டது . 


இரண்டாம் ஆச்வாஸம் 


47 


செயலே துமின்றி மிகத் துயரமுற்றிருக்கும் நில்து 
தோழியை எங்ஙனம் வருந்தச் செய்யுமோ , அவ்விதம் 
பகலில் முற் கூறியவண்ணம் பற்பலப் பணிகளிற் கருத் 
தாயிருக்கையில் அவளைத் துன்புறுத்தா தென்பது 
எனது துணிபு ; ஆதலின் , நீ , எனது செய்திகளைச் 
செப்பி இன்புறச் செய்வதற்கு மிகவும் இன்றியமையாத 
தான நள்ளிரவில் , மாளிகையின் ஓர் சாளரத்தின்கண் 
தங்கயிருந்தவண்ணம், நித்திரையின்றி நிலத்திற் படுத் 
திருக்கும் அக் கற்பழியாமாதைக் கண்ணுறுவாயாக . 
மேலும் அவள் , அப்பொழுது , கீழ்த்திசையின் கீழுதித் 
திருக்கும் கலையொன்றையே மிகுதியாகக் கொண்ட 
இந்துவின் இளம் பிறை போல் , மனநோயால் மிக மெலி 
வுற்று விரஹகாலத்திற்கேற்ற சயனத்தில் ஒருச்சாய்ந்து 
சயனித்தவளாய் - முன்பு என்றனுடன் இஷ்டப்படி 
இன்பங்களனுபவித்துக் கொண்டு நொடியைப் போற் 
போக்கிய அவ்விரவையே இப்பொழுது என் பிரிவாற் 
றாமையினாற் பெரிதும் வளர்வதாகப் பாவிப்பதால்- 
அவ்விரவைக் கடுஞ்சூடாகக் கணீர் சொரிந்தவண்ணம் 
கஷ்டத்துடன் கழிப்பள் . அவள், வெற்று நீராட்டத் 
தினால் வறண்டு கண்டஸ்தலமளவும் புரண்டு விழுந்த 
முன்னெற்றிமயிர்களை , தளிர்போன்ற உதடுகளுக்கு 

1. மேகம் தனக்கு நண்பனாதலாலும் , அவள் மஹாபதி 
விரதையானதாலும் , நள்ளிரவில் அவளைக் காணப் போவது 
குற்றமல்லவெனக் குறிப்பிட கற்பழியாமாதை என்றுரைத்த 

2. அவள் , மிக மெலிவுற்று விரஹகாலத்திற்சேற்ற சய 
னத்தில் ஒருக்களித்துப் படுத்திருப்பதானது , கீழ்த்திசையின் 
கீழ் ஒரு மூலையாகச் சாய்ந்த இளம்பிறை போல் இருப்பதாகக் 
கூறப்படுகிறது . 


னன் . 


48 


மேகஸந்தேசம் 


வாட்டமளிக்கும் பெருமூச்சால் அலைந்தாடச் செய்து 
கொண்டும் , மேன்மேலும் ததும்பி யெழும் கண்ணீர் 
இடங்கொடாது இடையூறு செய்கையிலும் , கனவிலா 
வது எனது சேர்க்கை நேரிடுமோவென நித்திரை 
ஆவலுடன் 

விரும்பியவண்ணமு மிருப்பளென்பது 
திண்ணம் . பிரிவுறும் முதல் தினத்திற் பூமாலையகற் 
றிப் பெருந் துயரத்துடன் முடியப் பெற்றதும் , சாபத் 
தினிறுதியிற் சோகம் நீங்கிய என்றனால் அவிழ்க்கப் 
பெற வேண்டியதும் , சிக்குண்டுச் சீர்குலைந் திருப்பதால் 
பரிசிக்குங்கால் கிலேசம் தருவதும் , ஒரு 

பின்னலா 
யமைக்கப்பெற்றிருப்பது மானகேசபாசத்தை , 1 சிதைக் 
கப்படாமையால் வளர்ந்திருக்கும் நகங்களையுடைய 
தனது கரத்தினால் கபோலத்திலிருந்து அடிக்கடி ஒதுக் 
கிக்கொண்டு ஒருவாறு ஏக்கமுற்றிருப்பள் . அன்றி 
யும் , அவள் , அமுதப்பெருக்குபோல் அதி சீதளமாகச் 
சாளரங்களிற் புகுந்து வரும் மதியின் கதிரொளிகளை 
அவற்றினிடம் விரஹத்திற்கு முன்பிருந்தப் பிரீதி 
யினால் - முதலிற் பெருமையுடன் பார்த்துவிட்டு, அங் 
< ஙனமே மிகத் துன்பமுற்றுத் திரும்பிய 2 தன் கண்களை , 
கண்ணீர் கசிந்துக் கனமாயிருக்கும் இமை மயிர்களால் 

1. கேசபாசம் = தலைமயிர் . ( முற்காலத்தில் பதிவிரதை 
சள் , பர்த்தாக்கள் தேசாந்தரம் போயிருக்கையில் தமது தலை 
மயிரை ஒரு பின்னலாகப் பின்னிக் கட்டிவிடுவதும், பின்பு 
பர்த்தாக்கள் வந்து சேர்ந்ததும் , தாமோ அல்லது பர்த்தாச் 
களோ அதை அவிழ்த்துவிடுவதும் ஆசாரமாம் . ) 

2. தம்பதிகள் பிரியாமலிருக்கையில் சந்திரன் முதலி 
யதைக் காண்பது மகிழ்ச்சிக்கிடமாகவும் , விரஹகாலத்தில் 
சந்திரன் முதலியதைக் காண்பது மிக ஸந்தாபகரமாகவும் 
இருப்பதியல்பு . 


இரண்டாம் ஆச்வாஸம் 


49 


மூடிக் கொண்டு , மேகங்களால் மறைக்கப் பெற்ற பவும் 
பொழுதில் மூடிக் கொள்ளாமலும் மலர்ச்சியுறாமலு 
மிருக்கும் நிலத் தாமரைபோல் , நித்திரையைப் பெறா 
மலும் விழிப்புறாமலும் வெகு வருத்தமுற்ற நடு நிலைமை 
யிலிருப்பள் . பூண்களைப் பரிஹரித்துப் பரி தவிக்கத் 
தகும் பெருங் கஷ்டதசையைப் பெற்றதான தனது 
அழகிய மேனியைச் சயனத்தின் மீது அடிக்கடிச் 
சாய்த்து , அதனை மிகத் துயரத்துடன் தாங்குப் 
வளான வன்மை பிழந்த அவ்வேழைப் பெண்மணி , 
நின்றனையும் நூதனமான நீருருவங்கொண்ட கண்ணீ 
ரைச் சொரியுமாறு நிச்சயமாய்ச் செய்யப் போகன் 
றனள் ; ஏனெனில் , ஈரமுள்ள உள்ளத்தோர் 2 அனை 
வரும் பெரும்பாலும் கருணை புரிந்து மனங் கசியுந் 
தன்மையராவரன்றோ ? 18 - 26 . 

( நினது ப்ரியஸகியின் மனது என் றனிடம் நிரம் 
பவும் அன்புகொண்டதென யான் அறிவேன் ; ஆத 
லால் முதற் பிரிவில் அவள் இத்தகைய நிலைமையி லிருப் 
பளென ஊஹித்துக் கூறுகின்றேன் ; ஆனது பற்றி, 
யான் மனதைக் கவர்ந்திழுக்கவல்ல ஸௌந்தர்யம் 
வாய்ந்தவனென்கிற எண்ணமே இங்ஙனம் என்றனை 
மொழியச் செய்த தெனக் கருதவேண்டாம் ; அப்பா ! 
யான் விளம்பிய விஷயமனைத்தும் விரைவிலேயே இவ் 
1 மனம் மிகக் கவலை கொண்டிருப்பதால் 

கொண்டிருப்பதால் ஒன்றுந் 
தோன்றாமல், சற்றுப் படுப்பதும் சற்றெழுந்துட்காருவதுமாயி 
ருப்பது இவ்வித எலைமைகளுக் கியல்பு . 

2. ஈரமுள்ள உள்ளத்தோர் = இரக்கமுறும் தன்மையர் ; 
மேகமும் நீரை யுட்கொண்டு ஈரமான உட்புறத்தையுடையது. 
என்று இருவன சயான பொருளுண்டு . 


50 


மேகஸந்தேசம் 


| 


வீதமென நின்றனக்கு நேரில் நன்கு விளங்கப்போகின் 
றது . 

27 . 
" வாரி முடிக்காத முன்னெற்றி மயிர்களால் 

தடை 
யுண்ட கடைக்கண்பார்வையை யுடையதும் , அஞ். 
ஜனப் பசையற்றதும், மதுபானத்தை மறுத்ததால் 
புருவநெறிப்பெனும் விலாஸத்தை மறந்ததுமான 
அம் மிருகாணியின் 1 கண்ணானது , நீ அருகிற் சென் 
றதும் மேற்புறமாகத் துடிக்கக் கூடுமாதலின் , அஃது 
அப்பொழுதுத் துள்ளியோடும் மத்ஸியத்தினால் அசைக் 
கப்பெற்றுக் குலுங்கும் கருங்குவளை மலருக்கு நிகரான 
சீர்மையை ஏற்குமென் றெண்ணுகிறேன் . 2 மேலும் 
என்றனால் உண்டாக்கப் பெற்ற நகத்தழும்புகளை 
இழந்து வருவதும் , நெடுநாட்களா யணியப்பெற்ற நல் 

1. மிருகா V = மான்களுடைய கண்களைப் போல் விசா 
லமான அழகிய கண்களை யுடையவள் , ( தலைமயிரை வாரி 
முடிக்காமலும் , கண்களுக்கு மை தீட்டிக் கொள்ளாமலும் ,மது 
பானம் செய்யாமலு மிருப்பதற்குப் பிரிவாற்றாமையே காரண 
மென்க . ) 

2. கண்ணானது மேற்புறமாகத் துடித்தால் இஷ்டலாப 
முண்டாம் என்று நிமித்தவிதானமென்கிற சகுன சாஸ்திரம் 
கூறுகிறது . இங்கு கணவனது க்ஷேமஸமாசாரம் சொல்ல 
மேகம் வந்திருப்பதே இஷ்டலாபம் . ( ப்ராஸ்பந்ததைகம் 
நயநம் ஸுகேச்யா : மீநாஹதம் பத்மமிவா பிதாம்ரம் = சுரிகு 
ழலாளான ஷீதாதேவியின் கண்ணொன்று , அக்காலை , மத் 
வியத்தால் தாக்கப் பெற்றசையும் தாமரை மலர்போலத் துடித் 
தது ; என்று , ஹனுமான் ஹீதையிருக்குமிட மடைந்ததும் 
ஸ்ரீவால்மீகி வர்ணிக்கும் அழகிய விஷயத்தை இக் கவியும் 
இங்கு உசிதமெனப் பின் பற்றினா னென்க . ) 


இரண்டாம் ஆச்வாஸம் 


51 


முத்துக் கோவையை 1 விதிவசத்தினால் விலக்கியிருப் 
பதும் , திரண்டுருண்டு வளர்ந்துப் பசுமையாயுள்ள 
வாழைமரத்தண்டுபோல் 

வெண்மையானதுமான 
அவளது 

துடையும் துடிக்கப்போகின்றது . 
28 - 29 . 


டானது , 


ஓ அம்புதமே ! நீ அவ்விடம் செல்லுங்கால் , 
அவள் அமைதியுடன் துயிலுறு மின்பத்தைப் பெற்றி 
ருப்பளேல் , அக்காலை , நீ அவளருகில் முழக்கஞ் செய் 
யாது , ஓர் யாமமளவும் பொறுமையுடன் காத்திருக்க 
வேண்டுகிறேன் ; அவளது அன்பனான யான் எங்க 
னமோ கனவிற் போய்த் தோன்ற , அப்பொழுது ஆவ 
லதிகரித்து என்றனை நன்கு ஆலிங்கனம் செய்து கொள் 
வளாதலின் , அவளது கொடி போன்ற கரங்களின் கட் 

எனது கண்டத்திலிருந்து அந்த க்ஷணமே 
அவிழ்ந்து விடுமாறு நினது முழக்கங்களால் செய்து 
விடலாகாது . 

30. 
அப்பால் , நினது நீர்த்திவலைகளால் குளிர்ந்து 
உன்றனிடமிருந்துண்டாகும் மந்தமாருதத்தினால், நீ 
அவளை மெல்லென எழுப்பி, மிக நூதனமான மல்லி 
யரும்புகளையும் அவளது மனத்தையும் ஒரு மிக்க மலாச் 
செய்கையில், அப் பெண்மணியானவள் , நீ சாய்ந்து 

1. துடையளவும் புரளும் நீண்ட நல்முத்துச் சரங்களு 
டன் கூடிய அரை நூண்மாலையை வடதேசத்து மாதர் அணி 
வது வழக்கம் . 

2. மழைத் திவலைகளால் சீதளமான சாற்றின் பரிசத் 
தால் மலர்கள் விகவிப்பதும் , பிராணிகளின் மேனிகளது ஸந் 
தாப முதலியவை சாந்தி யடைவதும் அனைவரும் அறிந்ததே . 


52 


மேகஸந்தேசம் 


நிற்கும் சாளரத்தை இமைகளசையாமற் பார்த்த 
வண்ண மிருக்க , 1 நினது மின்னொளியை யுள்ளடக்கிய 
வாறு , கர்ஜனைகளெனும் கம்பீரமொழிகள் கொண்டு நீ 
பின்வரும் செய்திகளைச் செப்ப முயல்வாயாக . 31 : 

ஓ நீடூழிவாழும் நாயகனைப் பெற்ற 2 நங்காய் ! 
என்றனை - மார்க்கத்திற் களைத்து வருத்த முறும் வழிப் 
போக்கரது குழாங்களை , காதுகளுக் கினிமையான 
கம்பீர கர்ஜூனைகளால் அவரது அகங்களிலுள்ள அப 
லைகளின் 3 வேணிகளை அவிழ்த்துவிட 

ஆவலுள்ள 
னவாகச் செய்து , அவரை மிகத் துரிதமா யேகுவதற் 
கேவுந் திறமை பொருந்திய நீர்கொண்ட மெனவும் , 
நினது மணாளன் மொழிந்த செய்திகளை மனத்தினில் 
வாங்கிக்கொண்டு உனதிடம் வந்திருக்கும் அவரது 
அருமைத் தோழனெனவும் அறியக் கடவாய் . 32 . 

நற்குண சாலியான மேகமே ! நீ இவ்வாறுரைத் 
ததும் , அவள் , ஆஞ்ஜனேயரைக் கண்ட ஸீதாபிராட்டி 
போல் மிகு மகிழ்ச்சியினெழுச்சியினால் ஆறுதலுற்று 
உள்ளம் பூரித்தவளாய் , உயர நிமிர்ந்து உன்றனை உற்று 

1 . மின்னொளி வீசினால் அவள் கண்கூசிப் பார்க்கமாட் 
டாளாதலால் , மின்னலை யுள்ளடக்கிக்கொள்ளெனக் கூறினன் . 

2. இதனால் , தன் பர்த்தாவுச்கு ஆபத்துண்டாகவில்லை 
யென்றும் , பிழைத்திருப்பதாகவும் அறிந்து , அவள், முதலி 
லேயே மனம் பதைக்காமல் ஆறுதலுறட்டும் - என்று மேகம் 
இங்கனம் ஸம்போதனம் செய்கின்றதாம் . 

3 . இயற்சைய லேயே பெண்மக்கள் பலங்குன்றியவரா 
தலால் , அவர் அபலைகள் எனப் படுவர் ; தமது அருமைக் கணவ 
ரை விட்டுப் பிரிந்திருப்பதால் , அவர்கள் இன்னும் மனவருத் 
தத்தால் மெலிந்திருப்பரெனக் குறிச்சவே இங்கு அபலைகள் 
என்று பிரயோகிக்கப்பட்டது . 


இரண்டாம் ஆச்வாஸம் 


53 


ை 


நோக்கித் தகுந்தவாறு உபசரித்துவிட்டு , அப்பால் 
ஊக்கத்துடன் உன்றனிடமிருந்து செய்திகளனைத் 
தையும் செவியுறப் போகின்றனள் ; ஏனெனில் , உயர் 
குலத்துதித்த உத்தமஸ்திரீகளுக்கு , அவரது நட்பு 
மிகுந்த நாயகரிடமிருந்து நண்பனொருவன் வரினும் , 
அஃது , அம் மாதரால் , அக் கணவரது சேர்க்கையினும் 
சிறிதே குறைந்ததெனக் கருதப்படுமாம் . 33 . 


நல்லாயுளைப் பெற்று நெடுங்காலம் வாழும் 
நண்பனே ! எனது மொழியினாலும் , உதவி புரியும் 
உனது வார்த்தையினாலும் அவளை நோக்கி அடியில் 
வருமாறு மொழிந்திடுவாயாக : - " ஓ கோமளாங்கி ! 
உன்றனை விட்டு எப்பொழுதும் பிரியாமலிருந்த நினது 
பர்த்தா , இப்பொழுது , இராமகிரியிலுள்ள ஆசிரமங் 
களின்கண் , அபாயமேது மின்றி க்ஷேமமாய் வஸித்து 
வருகின்றனர் ; அவரை விட்டுப் பிரிந்திருக்கும் உனது 
க்ஷேம விருத்தாந்தத்தையும் அவர் வினவுகின்றனர் . 
அப்பா ! எளிதில் ஆபத்துறுமியல்புடைய பிராணி 
களிடம் இதுவே முதலில் மொழியத் தகுந்ததோர் 
முக்கிய விஷயமாம் . 34 . 


வர 


( நீ மீண்டும் இங்ஙனம் உரைக்கவேண்டும் : -- 
- நினது பர்த்தா , அப் பாழும் பகையாளியான விதியி 
னால் தசிக்கப்பெற்று , இப்பொழுது இவ்விடம் 
வழியற்றவராய் , வெகு தூரத்திலிருந்தவண்ணம் - மிக 
மெலிவுற்றதும் , மன்மததாபத்தினாற் கடுஞ்சூடுகொண் 
டதும் , கண்ணீரைச் சொரிந்தவாறிருப்பதும் , ஆவ 
லதிகரித்தலைவதும் , மென்மேலும் மிகப் பெருமூச் 


54 


மேகஸந்தேசம் 


செறிவதுமான அவரது சரீரத்தினால் , அங்ஙன்மே 
மிகவு மிளைத்து , ஸந்தாபமுற்று , கண்ணீரைப் பெ 
ருக்கி , இடையுறாமலாவல் கொண்டு , சுடச் சுடப் பெரு 
மூச்செறியும் நினது அங்கத்தினில் அனுப்ரவேசிப் 
பதாக அந்தந்த எண்ணங்களால் அவர் தியானம் செய் 
கின்றனரம்மா ! 1 யாதொருவர் , சாபலிய மேலிட்டவ 
ராய் , ஸகிகளது முன்னிலையில் , நினது முகத்தைத் 
தனது முகங்கொண்டு பரிசிக்கப் பேரவாவுடன் , வெ 
ளிப்படையா யுரைக்கத் தகும் பேச்சையும் முன்பு 
நினது செவிதனில் முகம் வைத்து மெல்லென மொ 
ழிய முயன்றனரோ, அத்தகைய உனது நாயகன் , இப் 
பொழுது கண்கொண்டு காணவும் காதுகளால் கேட் 
கவுமியலா தவாறு நெடுந் தூரத்திற் பிரிந்திருந்தவ 
ராய் , ஆவலதிகரித்து மேலெழுந்து வந்த மொழிகளை , 
இங்கனம் என்நினைக் கொண்டு உன்றனக்கு உரைத் 
திடுகின்றனர் . 35 - 36 : 


என தருமைக் காதலியே ! யான் , கருஞ்சிவ 
தைக் கொடிகளில் நினது அங்கத்தின் அழுகையும், 
மிரண்ட மான்பேடுகளது கண்ணோக்கத்தினில் உனது 
பார்வையின் பான்மையையும் , வெண்கதிரோனிடம் 

வதனத்தின் வனப்பையும் , மயிற்றோகைத் 


உனது 


1. மிக மெலிவுற்றதும் என்பது முதல் , மிகப் பெருமூச் 
செறிவதுமான என்கிறவரையில் கூறப்பட்ட தனது (யக்ஷ 
னது ) சரீரநிலைமைகளை நோக்கித் தன் மனைவியின் தேஹலை 
மைகளும் அவ்விதமே இருக்குமென்று அனுமானித்து , தனது 
நிலைமைக் கேற்ற விசேஷணங்களையே தனது மனைவியின் மே 
னிச்கும் - மிகவுமிளைத்து என்பது முதலாக முறையே மொழிந் 
தனன் என்றறிக. 


இரண்டாம் ஆச்வாஸம் 


55 


3 


உன்ற 


திரள்களின்கண் நினது மயிர்களின் மனோஹரத்தன் 
மையையும் , ஆறுகளிற் புலப்படும் சிற்றலைகளின்பால் 
நினது புருவநெறிப்பின் நேர்த்தியான விலாஸங்களை 
யும் கண்ணுற்று வருகின்றேனல்லாது , 1 ஓ சண்டி ! 2 எங் 
கேனும் ஒரே பொருளில் உனது ஒப்புமையனைத்தும் ,, 

தோ ஒரு மிக்கச் சேர்ந்திருக்க யான் காண்கி 
லேன் ! யான் , பிரணயகோபங்கொண்ட 
னது உருவத்தை , ஓர் சிலா தலத்தின்கண் காவிக்கற் 
களின் வர்ணங்களைக்கொண்டு 

வரைந்து , பின்னர் , 
நினது பாதங்களில் என்றனையும் வீழ்ந்திருக்கும் பாவ 
னையாய் எழுதி முடிக்க எண்ணங்கொண்டிருக்கையி 
லேயே , 

அடிக்கடிப் பொங்கியெழும் கண்ணீர்கள் 
1. வெகு நேசமுள்ள தம்பதிகள் , ஒருவரை யொருவர் 
விட்டுப் பிரிந்திருக்கையில் விரஹவேதனையால் பீடிக்கப்பட , 
அப்பொழுது , கணவன் மனைவியினுடையவும் மனைவி கணவ 
னுடையவும் வடிவத்திற் கொப்பான வஸ்துக்களைக் காண் 
பதும் , அவ் வடிவத்திற்கேற்ற சித்திரத்தை யெழுதுவதும் , 
கனவுகளில் அவரைக் காண விரும்புவதும் , அவரது அங்கங் 
களைப் பரிசித்துவரும் பொருட்களைப் பார்ப்பது அல்லது பரி 
சிப்பதும் , அத் தம்பதிகளின் மனம் ஆறுதலுறும் உபாயங்களாம் ; 
அவற்றுள் இங்கு ஒப்புமையுள்ள வஸ்துக்களைக் காணல் என் 
கிற முதல் விஷயம் கூறப்பட்டது . 

2. யக்ஷனானவன் , தன் மனைவிக் கொப்பான மற்றொரு 
பொருளேனும் காணக் கிடைச்க வில்லையே யென்று மனஞ் 
சலித்து , மாயக் கோபத்தினால் மனைவியை நோக்கி சண்டி 
எனத் திட்டுவது போல் கூறுகிறான் . 

3. பிரணய கோபம் = தம்பதிகளுக்குப் பிரீதிவிசேஷத் 
தால் ஒருவருக் கொருவர் நேரிடும் கபடமான கோபம் . 


56 


மேகஸந்தேசம் 


எனது கண்ணை மறைத்திடுகின்றனவே ! 1 இப் பொல் 
லாத் தைவம் , அவ் வகையிலும் எமது சேர்க்கையை 
ஸஹிக்க வில்லையன்றோ ! எங்ஙனமோ 2 எனது கனவு 
களில் வந்து தோன்றி என்றனால் அவ்வாறு கிடைக் 
கப் பெற்ற நின்றனை நெருங்க ஆலிங்கனம் செய்வதற் 
காக ஆகாயத்தில் ஆசையுடன் புயங்களை வீணில் நீட் 
டும் என்றனைக் கண்ணுறும் இவ்விடத்து வனதேவதை 
களின் கண்களிலிருந்து நல் முத்துகளைப் போல் மிகத் 
திரண்டுருண்ட கண்ணீர்த் துளிகள் , காட்டுமரத்தளிர் 
களின்கண் 3 பலவாறு உதிராம லிருப்பதில்லை ... நற் 
குணங்களுக்குப் புகலிடமானவளே ! இமயமலையி 
லுள்ள தேவதாருமரங்களது தளிர்களின் மொட்டு 
களை யொடித்து , அவற்றிலிருந்தே 

அவற்றிலிருந் தொழுகும் பாற் 
பெருக்கின் பற்றினால் பரிமளம் பெற்று , அப்பொ 
ழுதே தென் திசை நோக்கி வீசும் குளிர்ந்த மந்த 
மாருதங்கள் , முதலில் நினது அங்கத்தைப் பரிசித் 

1. இதனால் சித்திரமெழுதல் என்கிற இரண்டாவது 
விஷயம் கூறப்பட்டது . 

2. விரஹ வேதனை பால் உறச்கக் கொள்வது மிசவுமரி 
தாதலால் எங்ஙனமோ எனக் கூறப்பட்டது . 

3. தேவதை முதலிய மஹாத்மாக்களது கண்ணீர் பூமி 
யில் விழுந்தால் , அத் துயரத்திற்கு இலக்ஷியமா யிருப்பவர் துன் 
பம் அல்லது மரணம் அடைவர் என்று சாஸ்திரம் கூறுவதால் , 
யக்ஷனுக்கு அவ்வித ஆபத்து ஒன்று முண்டாசவில்லை யென்று 
குறிப்பதற்காகவே , கண்ணீர்கள் தளிர்களில் வீழ்ந்தன என் 
றுரைக்கப்பட்டது . 

4. காதலியைக் கனவுதனிற் காண்பது இதனால் மொழி 
யப்பட்டது . 


இரண்டாம் ஆச்வாஸம் 


57 


1 


திருக்குமென்றெண்ணி , யான் அவற்றை ஆதரவுடன் 
தழுவுகின்றேன் . 37 - 40 . 

ஓ சஞ்சலாக்ஷி ! 2 வெகு நீண்ட யாமங்களை 
யுடைய இரவானது எங்ஙனம்நொடியைப்போல் சுருக் 
கங் கொள்ளு மெனவும் , எல்லாக் கால வேற்றுமைகளி 
லும் பகற்பொழுதும் எவ்வாறு மிக மந்தமான வெயி 
லுடன் கூடிய தாயாகு மெனவும் பலவாறு ஆகாத 
பணிகளையும் ஆகவேண்டி விரும்பும் என் மனதானது, 
மிகவும் ஸந்தாபகரமான நினது விரஹவேதனைகளால் 
இங்ஙனம் சரணின்றி ஸங்கடத்தில் வீழ்ந்ததே ! மங் 
களகரமான மேனியழகு வாய்ந்தவளே ! 4 நானே , நாநா 
விதமாக எவ்வெவற்றையோ எண்ணி யெண்ணி என 
துடலுக்குத் தீங்கு நேரிடாவண்ணம் அதைத் தாங்கி 
வருகின்றேனாதலின் , நீயும் இப்பொழுது இந்நிலைமையை 

மனைவியினது மேனியின் பரிசத்தைப் பெற்ற பொரு 
ளிற் பிரீதி பானது , இதனால் கூறப்பட்டது . ( வாஹி வாத 
யத : காந்தா தாம் ஸ்ப்ருஷ்ட்வா மாமபி ஸ்ப்ருச = வாயுவே ! 
மனோஹரமான வடிவழகு வாய்ந்த என் தர்மபத்தினியான 
வீதையை முதலிற் பரிசித்து , பிறகு அங்கிருந்து என்மீது 
வீசுவாயாக ; என்கிற ஸ்ரீமத் ராமாயண வர்ணனை இச் கவிசிரோ 
மணியினாலும் ஆதரவுடன் பின்பற்றப் பட்டதெனக . ) 

2. சஞ்சலாக்ஷி = மிரண்டு அழகாய் அசைந்து விழிக்கும் 
.சண்களை யுடையவள் . 

3. விரவவேதனையால் நித்திரையின்றி விழித்திருப் 
பதால் , இரவின் யாமங்கள் நீண்டு வளர்வதுபோல் தோற்று 
வதியல்பு . 

4. தன் மனைவி , மங்களகரமான இலக்ஷணங்களுடன் 
கூடிய சரீரத்தைப் பெற்றிருப்பதால் , யக்ஷன் ( அவள் கணவ 
னான ) தனக்கு அசுபமான தீங்கு நேரிடாதென்று, இந்த ஸம் 
போதனத்தினால் குறிப்பிடுகின்றான் . 


58 


மேகஸந்தேசம் 


நோக்கி நிரம்பவும் அச்சமுற வேண்டாம் ; உலகில் எவ 
ருக்குதான் இன்பம் அல்லது துன்பமாயினும் அள 
விறந்ததாய் இடைவிடாம லுண்டாயிற்று ? அந்தந்த 
தசைகளெல்லாம் சக்கிரமுனைபோல் கீழும் மேலுமாகப் 
புரண்டோடு மியல்புடையனவன்றே ? சார்ங்க மென் 
னும் வில்லைக் கரந்தனிலேந்திய ஸ்ரீமந் நாராயணன் , 
சேஷசயனத்திலிருந்து எழுந்திருக்கையில் என்றனக் 
குச் 

சாபவிமோசனமாகும் ; ஆதலின் , இன்னும் 
மிகுந்துள்ள நான்கு மாதங்களையும் மெல்லெனக் கண் 
களை மூடிக் கொண்டு நீ கழித்திடுவாயாக ; பின்னர் , 
யாம் இருவரும் சரத்காலத்திற் பூர்னசந்திரனது 
மாசற்ற நிலவினால் மனோஹரமாய் விளங்கும் இரவு 
களில் , விரஹத்தினால் மிகவும் செழித்தோங்கிய நமது 
அந்தந்த கோரிக்கைகளனைத்தையும் களிப்புடன் 
அனுபவிக்கப் போகின்றனம் . 4.1 - 43 

அம்மா ! நின்றனக்கு நம்பிக்கை யுண்டாவ 
தற்கு அவர் மீண்டும் மொழிந்ததாவது : - " முன் 
னொருகால் , நீ , சயனத்தில் எனது கழுத்தைத் தழுவிய 
வண்ணம் கண்வளர்ந்து , மீளவும் திடீரென ஏதோ 
குரல் விட்டுப் புலம்பிக்கொண்டே கண்விழிக்க , யான் 
அது கண்டு உன்றனைப் பலமுறை வினவ , நீயும் வஞ் 

1. ஸ்ரீமந் நாராயணன் , ஆடிமாதத்து சுக்கில ஏகாதசி 
யன்று பாற்கடலில் சேஷதல்பத்தின் மீது சயனித்து , கார்த் 
திகை மாதத்து ஏகாதசியில் மீண்டும் பள்ளியெழுந்திருப்பதாக 
சாஸ்திரம் . ( ஆகையால் , இதற்குமுன் சரத்கால ஆரம்பத்தில் 
யக்ஷனுக்குச் சாபம் நேரிட்டு , முற்கூறியபடி ஒரு வருஷ 
காலம் அச சாபம் அனுபவிக்கப்பட்டு , வர்ஷருதுவின் இறுதி 
யில் அல்லது சரத்காலத்தின் ஆரம்பத்தில் அதிலிருந்து 
விமோசன முண்டாயிற்று; என்றறியவும் .) 


இரண்டாம் ஆச்வாஸம் 


59 


சனைக் காரரே ! நீர் எவளோ வேறொருத்தியைக் 
களிப்புறச் செய்து கொண்டிருப்பதாகக் கனவுகண் 
டேனே என உள்ளத்தில் நகைத்தவாறு நவின்றனை 
யன்றோ ? கருநெய்தல் மலர் போன்ற கரிய நேத்திரங் 
களுடையவளே ! 

இவ்வாறறிவிக்கப் பெற்ற அறி 
குறியினால் யான் உயிருடனிருப்பதா யுணர்ந்த 
பின் , 

உலகத்தோர் கூறும் வீண் வார்த்தைகளால் - 
எனது உயிர்வாழ்க்கையில் நின்றனக்கு நம்பிக்கை 
யின்மை நேரிடாமலிருக்கட்டும் ; ஏனெனில் , ஒருவரை 
விட்டொருவர் பிரிந்த பின்னர் , அவரது அன்பானது 
நாளடைவில் அழிவுறுமென ஜனங்கள் ஏதோ கூறு 
கின்றனரெனினும் , அவ்வன்பானது அனுபவிக்ப் படா 
மையால் , விருப்பமான வஸ்துவினிடம் இன்னும் விசே 
ஷமாய் இன்பமேலிட்டு , பிரீதியின் இராசியாகப் 
பெருகுடென்றுரைப்பதே பொருந்தும் . 
மொழிந்தனர் .” 44 - 45 . 

ஓ சுளிர்ந்த குணமமைந்த கார்முகிலே ! 1 நீ உற் 
றோரால் செய்வதற்குற்ற இப் பேருதவியை என்றனக் 
குச் செய்திடுவதாய் மனவுறுதிகொண்டனையோ? நீ மறு 
மொழி கூறினையாயின் , அப்பொழுது தான் உதாரத் 
தன்மை உன்றனக்கு உண்டென்றுரைக்க யான் கருது 
கிறேனில்லை ; 2 ஏனெனில் சாதகப் பறவைகள் உன் 

1. தண்ணீரையுட்சொண்டிருப்பதால் பேசம் குளிர்ந்த 
குணமுள்ளதெனவும் , ஆசையினாலேயே தனது வேண்டு 
சோளை மறுத்துவிடும் சடுக்குணம் அதர்கு இராதெனவும் இத 
னால் குறிப்பிடப்பட்டது . 

2. இரச்சமற்று எனது வேண்டுகோளை மறுத்துவிடத் 
தகும் அவ்வித தைரியம் உன்றனக்கு உண்டென யான் 

சருது 
வில்லை - என்று பூர்ணஸரஸ்வதி பொருளுரைக்கின்றான் . 


-60 


மேசஸந்தேசம் 


றனை யாசிக்குங்கால் , 1 நீ , நிச்சப்தமாயிருந்த வண்ண 
மல்லவோ அவற்றிற்குத் தண்ணீரைத் தந்தருளுகின் 
றனை ? மேன்மக்கள் , தமது பிரீதிக்குப் புகலிடமானவரி 
டத்து அவர் விரும்பிய உதவிகளைக் காரியத்தினால் நிறை 
வேற்றிக் காட்டுவதையே மறுமொழியாகக் கொண்ட 
வரன்றோ 2 ? எனதன்பார்ந்த அம்புதமே ! 3 அனுசித 
மாக இங்ஙனம் வேண்டிக்கொள்ள முயன்ற என்ற 
னக்கு விருப்பமான இப் பணியை , என திடம் நேசப் 
பான்மையினாலோ , இன்பமுற்ற இல்லாளை விட்டுப் 
பிரிந்திருக்கின்றே னென்று இரக்கங்கொண்ட 


எண் 


1. சாதகப்பறவைகள் மழைநீரை ஆகாயத்திலேயே ஏந் 
திப் பருகு ேமயன்றி , பூமியில் வீழ்ந்த நீரைக் குடிக்கமாட்டா 
என்று கவிகள் கூறுகின்றனர் . 

2. கர்ஜதி சரதி 5 வர்ஷதி வர்ஷதி வர்ஷாஸு பிஸ் 
வநோ மேக : 1 நீசோ வததி ந குருதே ந வததி ஸுஜ : 
கரோத்யேவ .-- சரக்காலத்து மேகம் பெருமுழக்கங்கொள்ளுமே 
யன்றித் தண்ணீரைப் பொழியாது ; மாரிசாலத்திலோ முழக்க 
மின்றியே நன்கு நீரைச் சொரியும் ; அங்ஙனமே கீழ்மக்கள் 
வாயால் பெரிதும் பெருமை கூறுவரேயன்றி உதவி செய்யார் 
கள் ; மேன்மக்களோ மௌனமாயிருந்தவண்ணம் பேருதவி 
யைச் செய்து முடிப்பர் ; என்று இதற்கேற்ற நீதிவாக்கிய 
மொன்றுண்டு . 

3 அம்புதம் = ( தண்ணீரைக்கொடுக் கும் ) மேகம் ; இஃது 
தாபத்தால் வருந்துபவரைத் தண்ணீரளித்துக் குளிரச் செய்யு 
மியல்புடையதா தலால் ( ஆச்வாஸம் 1. பத்தியம் 7. பார்க்க ) 
மன்மத தாபத்தினால் தவிக்கும் யக்ஷனுக்கு நன்மை செய்து 
அவனைக் குளிரச் செய்யச் கூடி:பதென, இதனால் குறிக்கப்படு 
கிறது . 

4. புஷ்கலாவர்த்த மென்கிற புகழ்பெற்ற வம்சத்திற் 
பிறந்ததும் , தேவேந்திரனுடைய அதிகாரபுருடனானதும் ,, 
இஷ்டப்படி பல ரூபங்களெடுத்துக்கொள்ளும் பிரபாவமுடை 


இரண்டாம் ஆச்வாஸம் 


61 


ணத்தினாலோ நீ செய்து விட்டு , மாரிகாலத்திற்கேற்ப 
மனோஹரமான சீர்மைகளை மிகுதியாகப் பெற்று 1 
மனமுவந்த தேயங்களிலெல்லாம் ஸஞ்சரிப்பாயாக ; 
ஆனால் , யான் மனைவியை 

விட்டுப் பிரிந்திருப்பது 
போல் , நின்றனக்கும் மின்னொளியை 2 விட்டுப் பிரியும் 
நிலைமை நொடிப் பெழுதும் நேரிடாமலிருக்கவேண் 
டும் . 3 46-47 . 


முற்றிற்று . 


யதுமான இவ்வித மேகத்தைத் தூது விடுவதென்னும் எளிய 
காரியத்தைச் செய்ய ஏவுவது அனுசிதமாம் ; ஆசையால் , என 
திடம் நேசப்பான்மையினால் ... என்று அதற்குப் பரிஹாரம் 
கூறுகிறான் . 

1 . நாரைகளால் அனுஸரிச்சப்படுவது ( ஆ . 1. பத் 9. ) , 
இந்திரனுஸ்ஸைப் பெறுதல் ( ஆ . 1. பத் 15. ) , மயில்கள் நர்த் 
தனமாடுதல் ( ஆ . 1. பத் 22. ) , அன்னப்பறவைகள் அனுஸரித் 
தல் ( ஆ . 1. பத் 11. ) மின்னலால் பிரகாசித்தல் முதலிய சீர்மை 
சளைப் பெற்று ; எனக் கருத்து. 

2. மின்னலை மேகத்துக்கு மனைவியாகக் கவிகள் 
வர்ணிப்பது முறையென முன்பே மொழியப்பட்டிருக்கிறது . 

3. யக்ஷன் மெசத்தை நோக்கி மொழியும் பாவனையாய் , 
மஹாகவியானவன் கிரந்தத்தின் முடிவில் அதைப் படிப்பவருக் 
கும் இதனால் ஆசிகூறினானென்க. 


அனுபந்தம் 1 . 


பை 


( வல்லபதேவன் , பூர் ரணஸரஸ்வதீ முதலியவர்களால் மேக 
ஸந்தேசத்தைச் சேர்ந்தவையல்லவென்று விடப் பெற்றவையும் , 

டையில் சேர்க்கப்பட்டவையானாலும் உரை யெழுதுவதாக 
மல்லிநாதனால் கூறப்படுபவையும் , நேமி தூத காவியத்தில் 
எடுத்துரைக்கப்பட்டனவுமான ச்லோகங்களுக்கு மொழி 
பெயர்ப்பு .) 

முதல் ஆச்வாஸத்தில் 
( 18 , 19 , இப் பத்தியங்களுக்கு இடையில் படிக்கவேண்டியது . ) 

நீர்கொண்ட மேகமே ! அவ்வாம்ரகூடபர்வ 
தமானது , வழியிற் களைப்புற்று அதற்கெதிர்முகமாகச் 
சென்ற உன்றனை , தனது உன்னதமான முடியினால் 
போற்றிக்கொண்டே தாங்கப் போகின்றது ; நீயும் 
அவ்விடத்து அடவியிலுண்டாகும் 

கோடைகாலத் 
தனலை மழையைப் பொழிந்து அவித்துவிடக் கட 
வாய் ; 

நல்லெண்ணத்துடன் மனங்கசிந்து மஹான் 
களுக்குச் செய்த உதவியானது உடனே நற்பயனளிக் 
கக் கூடிய தன்றோ ? 1 

இக்குறி நேமி நூதகாவியத்தில் எடுக்கப்பட்ட ச்லோகக் 
களைக் குறிக்கும் . 1. இக்குறி மல்லிநாதனால் வியாக்கியானம் 
செய்யப்பட்ட ச்லோகங்களைக் குறிக்கும் . 

1. வடமொழியில் இதைச் சார்ந்த பத்தியத்தை , சிர்ணய 
ஸாகரபிரஸ்ஸில் அச்சிட்ட மேசஸந்தேசத்தில் 15 வது பக்கத் 
துக் கீழ்வரிசையிற் காண்க . ( மல்லி சாதனால் வியாக்கியானம் 


அனுபந்தம் 1 . 


63 


( 21 , 22 வது பத்தியங்களுக்கு இடையில் ) 

ஸித்தகணங்கள் , வானத்திலேயே நீர்த்துளி 
-களை யேந்திப் பருகுவதிற் சாதுரியம் வாய்ந்த சாதக 
பக்ஷிகளைக் கண்ணோக்கிக்கொண்டும் , பந்தி பந்தியாகப் 
பறந்தோடும் நாரையென்னும் பறவைகளை ஒருவரோ 
டொருவர் எண்ணி யெண்ணிப் பார்வையிடச் செய்து 
கொண்டு மிருக்குங்கால் , திடீரென நீ பெரு முழக்கங் 
கொள்ள , அது கேட்டு அன்பார்ந்த நாயிகைகள் அங் 
கம் நடுங்கப் பரபரப்புடன் தம்மை ஆலிங்கனம் செய்து 
கொள்ளும் ஆனந்தத்தை யடைந்தவராய் , நின்றனைக் 
கொண்டாடப் போகின்றனர் . 
( 31 , 32 வது பத்தியங்களுக்கிடையிலுள்ள 3 ச்லோகங்கள் .) 

அந் நகரத்துக் கடைவீதிகளில் வரிசையாக 
வைக்கப் பெற்றிருக்கும் பெருமணிகளை நடுநாயக 
மாகப் பெற்ற நிர்மலமான ஹாரங்களையும் , முத்துச் 
சிப்பிகளையும், மேன்மையான சங்குகளையும், இளம்பும் 
களைப்போல் பசுமை நிறங்கொண்டு மேலோங்கி விளங் 
கும் கதிரொளிகளையுடைய மரகதமணிகளையும் கோ 
டிக் கணக்காகக் கண்ணுறுங்கால் , கடல்களனைத்திலும் 
தண்ணீரொன்று தான் மிஞ்சியிருக்குமெனக் கருதப் 
படுமாம் . 1 


செய்யப்பட்ட ப்ரக்ஷிப்தமான பத்தியங்கள் நிர்ணயஸாகர புஸ் 
தகத்திலும் , தெலுங்கு முதலிய வேறு லிபிகளிலுள்ள அனேக 
புஸ்தகங்களிலும் காணப்படும் . ) 

1. ஸமுத்திரத்தில் நல்முத்து முதலியவை யுற்பத்தி 
யாவதால், அதை ரத்நாகரம் என்று கூறுவர் ; இக்கு கடை 
வீதியில் அளவிறந்த இரத்தினக்குவியல்களைப் பார்த்தால் 


64 


மேசஸந்தேசம் 


* 1 அவ்விடத்திய விசேஷ வரலாறுகள றிந்த: 
நகரத்து ஜனங்கள் , " வத்ஸராஜன் பிரத்யோதனது 
ப்ரிய மகளை இவ்விடத்தில் அபஹரித்தனன் ; அவ்வரச 
னுக்கே இவ்விடத்திற் பொன்மயமான பனங்கா 
டொன்று இருந்தது ; இங்கு நளகிரி யென்கிற மத்த 
கஜமொன்று பெருந் தூணைப் பெயர்த்துக்கொண்டு 
ஒடித் திரிந்தது ” எனக் கூறி , வெளியூர்களிலிருந்து 
வரும் தமது உறவினர்களைக் களிக்கச் செய்கின்றனர் . 

* 1 ஆங்குள்ள அச்வங்கள் , பச்சிலையைப் போல் 
பசுமை நிறங்கொண்டு , கதிரவனது குதிரைகளிடம் 
பொறாமையுடன் அவற்றை வெல்லக்கூடியன ; கஜங் 
களோ , மதங்கொண்டவையாய் நின்றனக்கேற்ப மத 
நீராகும் மழையை 

மழையைச் சொரிந்துகொண்டு மலைகளைப் 
போல் மிகவுமுயர்ந்திருக்கும் ; 

போர்வீரர்களோ, 
யுத்தங்களில் வாள்கள் தாக்கியதா லுண்டான விரணக் 
குறிகளை பலங்காரமாகப் பெற்று வேறு ஆபரணங்க 
ளாலுண்டாகும் பொலிவைப் புறக்கணித்தவராய் 
இரணகளத்தின்கண் இராவணனையும் எதிர்த்து நின் 
றுப் போர் புரிய வல்லவர் . 


இரண்டாம் ஆச்வாஸத்தில் 
( 2 , 3 வது ச்லோகங்களுக்கு இடையிலுள்ள 2 பத்தியங்கள் . ) 

அவ்வளகையின்கண் , மரங்கள் , என்றைக் 


ஸமுத்திரத்தில் நல்முத்து முதலிய இரத்தினங்களெல்லாம் 
செலவழிந்து , கேவலம் நீர் விரம்பிய கடலாக இருப்பதாக 
மட்டும் எனைக்சப்படுமாம் . 


அனுபந்தம் 1 


65 


கும் . மலர்களால் நிறைந்தவைகளாய் , நன்கு மதங் 
கொண்டு சப்திக்கும் வண்டுகளுடன் கூடியிருக்கின் 
றன ; தாமரை யோடைகள் , எப்பொழுதும் கமலமலர் 
களைப் பெற்று , அன்னப்பறவைகளின் பந்திகளால் 
சூழப்பெற்றுள்ளன ; அகத்திலுள்ள மயில்கள் எக்கால 
மும் விரிவான தோகைகளுடன் 

விளங்கியவையாய் 
அகவல் பாட ஆவல் கொண்டுள ; அந்திப்பொழுதுகள் 
என்றைக்கும் நிலவினால் விளங்கி , இருள் பரவுவதைப் 
போக்கி மிகவுமழகாய் பிரகாசிக்கின்றன . 

1 ஆங்கு , செல்வஞ் செழித்த அவ்வியக்கருக்கு 
ஆனந்தத்தால் கண்ணீருண்டாகுமேயன்றி , வேறெக் 
காரணங்களாலுமன்று ; மனதுக்கினிய மனைவி அல்லது 
மணாளரது சேர்க்கையினாலேயே போக்கக் கூடிய மன் 
மததாபமின்றி , மற்றொரு தாபமும் கிடையாது ; மிகவு 
மன்புடன் போலிக்கலஹத்தினாற் பிரிவுறுவதைத் 
தவிர்த்து வேறெவ்விதப் பிரிவும் தம்பதிகளுக் கேற் 
படுவதில்லை ; யௌவனப்பருவமன்றி , பிறிதோர் வய 
தும் அவர்களுக்குக் கிடையாது . 


( 3 , 4 வது பத்தியங்களுக்கு இடையில் ) 


அவ்விடத்தில் , அமரரால் விரும்பத் தகும் 
அழகு பொருந்திய கன்னிகைகள் , கங்கையின் நீர்க 
ளால் குளிர்ச்சியான மாருதங்கள் மேனியின் மீது மெல் 
லென வீச , அவ்வாற்றங்கரையில் முளைத்த கற்பக 
விருக்ஷங்களின் நிழலால் வெப்பம் நீங்கியவராய் , கனக 
மயமான மணற்குவியல்களில் இரத்தனங்களை மறைத்து 


66 


மேசஸந்தேசம் 


வைத்துத் தேடிய வண்ணம் விளையாடிக் கொண்டிருப் 
பர் .1 


( 6 , 7 , வது பத்தியங்களுக்கு இடையிலுள்ள 3 ச்லோகங்கள் ) 

1 அவ்வளகையில் , அகங்களுக்குள் என்றைக்கு 
மழிவுறா நிலைமையிலுள்ள நிதிகளைப் பெற்றவரான 
காமுகிகள் , தேவதாஸிகளான அப்ஸரஸ்திரீகளைத் 
துணையாகக்கொண்டு , செல்வத்திற்கதிபதியான குபேர 
னது புகழை இனிய தொனியுடன் கணீரெனப் பாடும் 
கின்னரருடன் 

கூடியவராய் , வெளிப்புறத்திலுள்ள 
வைப்ராஜமென்னும் உத்தியானவனத்தின்கண் 2 ஒரு 
வருக்கொருவர் ஸல்லாபம் செய்துகொண்டு இன்ப 
மனுபவிக்கின்றனர் . 

அந் நகரத்தினில் , சிற்றின்பத்திற் பற்றுள்ள 
வனிதைகள் 

தமது ஆசைநாயகரிருக்குமிடம் 
சென்று வந்த வழியானது , அவர்கள் நடக்குங்கால் 
சிறிது உடல் நடுங்க அதனால் கூந்தல்களிலிருந்து 
வீழ்ந்த மந்தாரமலர்களாலும் , அவரது செவிகளி 
லிருந்து நழுவிய கமலமலர்களென்ன தளிர்களின் 
துண்டுகளென்ன இவற்றாலும் , ஸ்தனங்களுக்கருகில் 
அறுபட்ட ஹாரங்களிலிருந்து இறைந்த முத்துகளா 

1. சிறுவர், சிறு குச்சிகளை மணற் குவியல்களில் மரை 
த்து வைத்துத் தேடும் விளையாட்டுக் கிராமங்களில் இப்பொழுது 
முண்டு ; இவ்விதமே குப்தமணி ( மணியை மறைத்துத் தேடும் ) 
என்கிற ஆட்டமும் என்றறிக . 

2. சிவனது பிரமதகணத்தில் ஓர் அதிகாரியான விப் 
ராஜன் என்பவனால் காக்கப்படும் உத்தியானவனம் வைப்ரா 
ஜம் எனப் படும் ; என்று சம்புரஹஸ்யம் . 


றை 


அனுபந்தம் 1 


67 


லும் 


ஸுரியோதயவேளைகளில் அறிவிக்கப்படுகின் 


றது . 1 


* 1 ஆங்கு , பலவர்ணமுள்ள ஆடைகளென்ன , 
நேத்திரங்களுக்குப் புருவ நெறிப்பு முதலிய விலாஸங் 
களை யுபதேசிக்கும் வல்லமை வாய்ந்த மதுவென்ன , 
தளிர்களுடன் மலர்ந்தெழும் அழகிய மலர்களென்ன , 
பற்பல வகையான ஆபரணங்களென்ன, பாதாரவிந்தங் 
களிற் பூசுவதற்கேற்ற செம்பஞ்சுக் குழம்பென்ன 
இவ்விதமான ஆடவருக்கு அழகளிக்கும் அலங்காரங் 
கள் அனைத்தையும் கற்பகவிருக்ஷமொன்றே உண் 
டாக்குகின்றது . 

( 38 , 39 வது பத்தியங்களுக்கு இடையில் ) 
* வாலிபப் பருவத்தைப் பெற்று அழகாய் விளங் 
கும் அருமை நாயகியே ! மெல்லிய மழைத்துளிகளால் - 
நனைந்த மேதினியைப் போல் நறுமணம் கமழும் நினது 
முகத்தைக் காணாமல் , நெடுந்தூரத்திலிருந்து மிகவும் 
இளைத்திருக்கும் என்றனை இன்னும் இம் மன்மதன் 
வருத்திச் சிதைக்கின்றானே ! மேலும் , இம் மாரிகாலத் 
தினில் , திசைகள் தோறும் நெருங்கிப் பரவிய கார். 
முகில்களால் மறைவுற்ற ஸூரியகிரணங்களையுடைய 
இந் நாட்களை நான் எங்ஙனம் கழித்திடுவேன் ? 2 

1. அந் நகரத்தினில் ...என்கிற இவ் வாக்கியத்திற்கு 
ஆதாரமான ச்லோகத்துக்கு வல்லபதேவனாலும் வியாக்கி 
மானம் வரையப்பட்டிருக்கிறது . 

2. வடமொழியில் இதற்கா தாரமான ச்லோகத்தை பிர் 
ணயஸாகார -- மேகஸந்தேசத்தில் 79 வது பக்கத்தின் கீழ் 
வரிசையிற் காண்க . 


68 


மேகஸந்தேசம் 


( 45 , 46 வது பத்தியங்களுக்கிடையில் ) 

அப்பா ! முதல் விரஹத்தினால் மிகத் துயர 
முறும் நினது தோழியை இங்ஙனம் தேற்றிய பின் , 
முக்கண்ணனது விருஷபத்தினால் கொந்தி வீழ்த்தப் 
பெற்ற சிகரத்தையுடைய அப் பர்வதத்தினின்றும் 
திரும்பி , அறிகுறிகளுடன் கூறியனுப்பிய அவளது 
க்ஷேமஸமாசாரங்களையுமறிந்து வந்து , காலையில் மல 
ரும் குருக்கத்திமலர்போல் எளிதிற் சிதையுறும் நிலைமை 
யிலுள்ள எனதுயிரையும் நீ நிலை நிறுத்தக் கடவாய் . 
( 47 வதுக்குப் பிறகு இறுதியிலுள்ள 3 ச்லோகங்கள் 1 ) 

இஷ்டம் வாய்ந்தவிதம் வடிவமெடுக்கவல்ல 
அவ்வம்புதமானது , அப்பால் , அந்த இராமகிரியி - 
லிருந்து விரைவாக அளகாபுரியடைந்து , அங்ஙனம் 
அவ்வியக்கனால் வர்ணிக்கப் பெற்ற அவனது மாளிகை , 
முன் பார்த்ததற்கு மாறாகப் பெரும்பாலும் ஒளிமழுங் 
கிக் கிடக்கக் கண்டு , அவ்வியக்கன் பெரு முயர்ச்சியுடன் 
அன்பார்ந்து மொழிந்த செய்தியனைத்தையும் அவனது 
மனைவியினிடம் கூற முயன்றது . 

* மானிடருக்கு நன்மை செய்வதிற் கருத்துள்ள 
தும் , மேலான 

மஹிமைவாய்ந்ததுமான அம் மேக 
மானது , . அவ்வியக்கன்மனைவியினது உயிரைக் காக்க , 
வானவருக்கேற்ற வாக்கைக்கொண்டு 

அவளிடம் 
அனைத்தையும் உரைத்தது ; அவளும் , தன் கணவனது 

1. இவற்றின் மூலச்லோகங்கள் மூன்றும் நிர்ணயஸாகர 
புஸ்தசத்தில் 87 வது பக்கத்தில் அடியில் வரிசையாக 
வரையப்பட்டிருக்கின்றன . 


( 


அனுபந்தம் 1 


69 


செய்தியறிந்து இன்பமுற்றிருந்தனள் ; உத்தமரிடம் 
செய்துகொண்ட வேண்டுகோள் , எவருக்குதான் தாம் 
விரும்பிய வண்ணம் பயனளிக்காதிருக்கும் ? 

* குபேரனும் , அப்பொழுதே, மேகம் மொழிந்த 
அச் செய்தியைச் செவியுற்றுச் சினந்தணிந்து 
மிரங்கியவனாய் , சாபத்திற்கு முடிவையுமேற்படுத்தி , 
யக்ஷதம்பதியான அவ்விருவரையும் பிரிவின்றித் துயர 
மற்று மனங்களித்து அடிக்கடி அளவிறந்த இன்பங் 
களனுபவித்தவண்ணம் இருக்கச் செய்தனன் . 


. 


மன 


அனுபந்தம் 2 . 


யக்ஷன் மேகத்திற்குக் கூறிய பாதைகளிலுள்ள பர்வதம் , 
நதிகள் , நகரங்கள் முதலியவற்றைப் பற்றிய விவரங்கள் , 
( பண்டைக்காலத்தில் வழக்கிய அடியிற் கூறப்படும் பிர 
தேசங்களின் பெயர்களும் , அவற்றினுருவங்களும் பெரும்பா 
லும் பலவாறு மாறி யிருக்கின்றனவாதலால் , காளிதாஸ 
னுரைத்துள்ள ஒவ்வோரிடமும் இது தான் என்று விச்சயமா 
கக் குறிப்பிடுவது மிகவும் சஷ்டலாத்தியமென்றாலும் , அனேக 
ஆராய்ச்சிகளால் அவற்றைப்பற்றிய விவரங்கள் இங்கு குறிக் 
கப்படுகின்றன . ) 

அவந்தீ : - நர்மதாநதிக்கு வடக்கிலும் , அரவல்லி 
மலைகுக்த் ( திரிகூடமென்றும்சிலர் இதைக்கூறுவர் )தெற் 
கிலுமுள்ள ஓர் தேசம் ; இதற்கு உஜ்ஜயினீ இராஜதானி 
யாயிருந்தது . இது அவந் தீபுரீ அல்லது விசாலா 
என்றும் கூறப் படும் . இத் தேசத்திற்கருகில் சிப்ராநதி 
ஒடுகின்றது . மஹாபாரதகாலத்தில் , இத் தேசம் தெற் 
கில் நர்மதாநதிக்கரைகள் வரையிலும் , மேற்கில் மஹி 
( Mahi) என்கிற நதியின் தீரங்களளவும் பரவியிருந் 
தது . நன்கு நிதானித்து நோக்குங்கால் மாளவபீட 
பூமியின் மேற்குப் பகுதியே ( Western Part of the 
Malwa Plateau ) இத் தேசமென்றறியப்படுகின்றது . 

அளகாபுரீ : - இஃது யக்ஷேச்வரனான குபேரனுக்கு; 


அனுபந்தம் 2 


71 


இராஜதானி யென்றும் , கைலாஸகிரியின்மீது இருப்ப 
தாவும் காவியங்களிலும் புராணங்களிலும் கூறப்படு 
கின்றது . இப்பொழுது இமயமலையிற் கைலாஸ 
மென்று சொல்லப்படுகிறவிடத்திற் சிற்றாறு ஒன்று 
உற்பத்தியாய் , கங்கைக்கு முதல் உபநதியாக அத்துடன் 
சேருகின்றது ; அதற்கு அளகநந்தை யெனப் பெயர் . 
அஃது உற்பத்தியாகுமிடமோ, அதன் ஸமீப பிரதேச 
மோ அளகையாயிருக்கவேண்டும் ; அளகை தேவர் 
வஸிக்குமிடம் 

மாதலால் நமக்குப் புலப்படவில்லை யெனக் 
கூறலாம் . 

ஆம்ரகூடம் : -- மாமரங்களை அடர்த்தியாகப் பெற் 
றதால் இம் மலைக்கு ஆம்ரகூடம் என்று பெயர் வந் 
தது . நர்மதாநதிக்கு ஸமீபத்திலுள்ள இக் குன்று இப் 
பொழுது அமர்கண்டக் ( Amarkantak ) என்று 
ஸாதாரணமாய் வழங்கப் பெற்றுவருகின்றது . இக் 
குன்றுக்குத் தெற்கில் ஓர் உயர்ந்த பூமியில் மஹாந் தீ 
என்கிற பிரஸித்தமான ஆறு உற்பத்தியாகின்றது . 

இமயமலை : -- இப்பாரததேசத்திற்கு வடக்கெல்லை 
யாகவும் , பனிக்குஇருப்பிடமாகவும் , ஆகாயத்தை அளா 
விய தாய் உலகிலுள்ள பர்வதங்களுக்குள் மிகவும் உன் 
னதமுமான இம் மாமலை மிகப் பிரஸித்தமானது . 

இராமகிரி : - ஸ்ரீராமன் வனவாஸம் செய்கையில் 
அவர் தங்கியிருந்த எந்த மலைக்கும் இப் பெயர் வழங்க 
லாம் . ஆனால் சித்திரகூடபர்வதமே அவற்றுள் மிகவும் 
புகழ் பெற்றது ; ஏனெனில் அவர் கானகமேகியதும் 
முதலிற் சித்திரகூடத்தில்தான் வாஸம் செய்தனர் . 


* 72 


மேகஸந்தேசம் 


சித்திரகூடமென்பது , இப்பொழுது மத்திய இந்தியா 
வில் ( Central India ) , பண்டல்கண்ட் (Bundel 
khund ) என்னுமிடத்தில் காம்ப்டா ( Comptah ) 
என்பதாகக் கூறப்படுகின்றதாம் . இவ்விடம் இன் 
றைக்கும் புண்ணிய க்ஷேத்திர மென்று கருதப்பெற்று 
வருகின்றது . பிறகு கூறப்படும் மார்க்கங்களிலுள்ள 
இடங்களை ஆலோசித்தால் , சித்திரகூடந்தான் இங்கு 
இராமகிரியெனப் படுவதாக நினைக்க முடியாது ; பிறகு 
வர்ணிக்கப்படும் பிரதேசங்கள் சில சித்திரகூடத்திற் 
குத் ( Comptah) தெற்கே யிருக்கின்றன . ஆகையால் 
நாகப்பூருக்கு (Nagpur ) அருகிலுள்ள கைமூர் என் 
கிற பிரதேசத்தின் ( KaimurRange ) ஓர் பகுதியான 
இராம்டேக் ( Ramtek ) என்று இப்பொழுது வழங்கப் 
படும் குன்றமே இராமகிரியெனக் கருதவேண்டி யிருக் 
கின்றது . இவ்விடம் நாகப்பூருக்குச் சிறிது வடக் 
லுள்ளது . ஸ்ரீராமன் , ஸீதையுடனும் இலக்ஷமண 
னுடனும் தென்தேசத்தை நோக்கிச் செல்லுங்கால் , 
இராம்டேக் ( இராமகிரி ) என்கிற அக் குன்றிற் சிறிது 
காலம் தங்கியிருந்ததாகக் கூறி , அவ்விடத்தியவர் ,, 
ஸ்ரீராமன் முதலியவர்களுக்கு இப்பொழுதும் அங்கு 
உத்ஸவாதிகளை நடத்திவருகின்றனராம் . 

உஜ்ஜயினீ: - இதற்கு விசாலா என்று மற்றொரு 
பெயருண்டு. இந் நகரம் பண்டைக் காலமுதல் இது 
காறும் புண்ணிய க்ஷேத்திர மென்று வெகு புகழ்பெற் 
றிருக்கின்றது . இது அவந்தீதேசத்திற்கு முக்கிய 
பட்டணமென்று மொழியப்பட்டிருப்பிலும் , மாளவ 
தேசத்திற்கு இராஜதானியாயிருந்ததென்றும் கூறப் 


அனுபந்தம் 2 


73 


படுகிறது . இதற்குக் காரணம் , மாளவதேசம் மிக 
விரிந்து அவந்தியை முக்காற் பங்குச் சூழ்ந்திருந்ததால் , 
அவந்தியின் பெயர் மறைவுற்று மாளவமே பலவகை 
யில் முதன்மை பெற்று , உஜ்ஜயினியும் அதற்கே இராஜ 
தானியென்று வழங்கப்பட்டது போலும் . முன்னால் 
இஃது விக்கிரமாதித்தியன் முதலியவர்களால் ஆளப் 
பெற்று வந்தது . மஹாராஜாஹோல்காருக்கு முக்கிய 
வாஸஸ்த்தலமான இந்தூர் ( Indore ) என்கிற நகரத் 
திற்கு வடக்கில் இப்பொழுதும் உஜ்ஜயினீ ( Ujjain ) 
என்னும் அதே பெயருடன் விளங்குகின்றது . 


கங்காநதீ : -- இமயமலையின் தென் சாரலில் , கார் 
வால் ரேஞ்ஜ் ( Gharwal Range ) என்னும் பிரதேசத் 
தில் , பனிக்கட்டிக்குவியல்களைப் பெற்ற கங்கா த்வாரம் 
அல்லது கங்கோத்ரி ( Gangodri - Glacier ) என்கிற 
இடத்திற் கிளங்பி , அளகநந்தை யென்னும் உபநதி 
யுடன் முதலிற் கலந்து , இமாலயத்தை விட்டு வெளி 
வந்து , ஹரித்வாரம் வழியாகத் தென்திசை நோக்கி 
வெகு செழிப்பான ஸமவெளிகளில் வீழ்ந்துச் சென்று , 
அங்கிருந்து சிறுகச் சிறுகக் கிழக்காகத் திரும்பி , 
இராஜமஹால் குன்றுகளைச் ( Rajmahal hills ) சுற் 
றிக்கொண்டு , பிரயாகை ( Allahabad ) முதலியவிடங் 
-களில் யமுனை , சோணம் முதலான பல நதிகளை உப 
நதிகளாகப் பெற்று , இறுதியிற் பிரம்மபுத்திரா என் 
னும் மஹாநதியுடன் கூடி , மஹோததியென்னும் வங் 
காளவிரிகுடாவில் விழும் இது மஹாபுண்ணியநதி 
யென்று நமது தேசத்தில் மிகவும் புகழ் பெற்றுளது . 


74 


மேகஸந்தேசம் 


கந்தவதீ : -உஜ்ஜயினிக்கு அருகிலுள்ள ஒரு சிறு 
காட்டாறு . இப்பொழுது , பார்வதீ ( Parbati) என் 
கிற ஆற்றுக்குக் கிழக்கில் கன் ( Kunn ) என்று வழங் 
கப்படுவதும் , அதற்கு மேற்கில் கலிஸிந்து ( Kali - Sindh ) 
எனக்கூறப் படுவதுமான சிற்றாறுகளோ , அல்லது 
அவற்றிற்கு அருகிலிருக்கும் வேறு ஏதேனும் காட் 
டாறோ இவ்விதம் கந்தவதியெனப் படுவதாக ஊஹிக்க 
வேண்டி யிருக்கின்றது . 

கம்பீரா : - விந்திய மலையின் வடபாரிசத்திலுண் 
டாய் , வடதிசைநோக்கி ஓடி யமுனையுடன் சேரும் 
கென் ( Ken ) என்று இப்பொழுது வழங்கப்படும் நதி 
யெனத் தோற்றுகிறது . 

கனகலம் : - ஹரித்வாரத்திற்கு வடக்கில் , கங்கா 
நதி இமாலயத்தைவிட்டுக் கீழிறங்குமிடத்திலுள்ள 
ஒரு பிரதேசம் ; அங்குள்ள ஒரு தீர்த்தத்திற்கும் கன 
கலம் எனப் பெயராம் . ஸேவாலிகா மலைத் தொடருக் 
குத் ( SewalikaMountains) தெற்கில் இப் பெயர் 
கொண்ட ஒரு கிராமமு முண்டு . எந்த மூடந்தான் 
இந்த தீர்த்தத்தில் நீராடி முத்திபெறமாட்டான் ( கல : 
கோ நாம முக்திம் வை பஜதே நாத்ர மஜ்ஜநாத் அத : 
கநகலம் தீர்த்தம் நாம்நா சக்குர் முநீச்வரா :) என்று 
கூறி , முனிவர் இதற்குக் கனகலம் எனப் பெய 
ரிட்டதாக , கங்காத்வாரமாஹாத்மியத்தில் மொழியப் 
பட்டிருக்கின்றது . 

கிரௌஞ்சபர்வதம் : -- பூதன் ( Bhutan ) என்கிற 
ஓர் இராஜ்யத்திற்கும் ( நேபாளத்தைப்போல் அதை 


75 


அனுபந்தம் 2 


விடச் சிறிது குறுகிய ஸ்வதந்திரம் பெற்ற இராஜ்யம் ), 
நேபாளத்திற்கும் இடையிலுள்ள ஸிக்கிம் ( Sikkim ) 
என்கிற பர்வதப்ராந்தத்தின் ஒரு பகுதியான கஞ்சஞ் 
ஜங்க ( Kanchanjang ) என்னும் குன்றமாயிருக்க 
வேண்டும் ; இமாலயத்தில் மஹா உன்ன தமான தெனக் 
கூறப்படும் மௌண்ட் எவரஸ்டு ( Mt. Everest ) என் 
கிற சிகரத்திற்குச் சிறிது கிழக்கில் அதைவிடச் சற்றுச் 
சிறிய தான இதன் சிகரம் வெகு விசாலமாயும் கம்பீர 
மாயுமிருக்கும் . இங்கிருக்கும் ஒரு கணவாயினூடே 
இமாலயத்தைக் கடந்து , திபேத் நாட்டிற்கு ஜனங்கள் 
வியாபாரத்தின் பொருட்டுப் போய் வருகின்றனர் . 
ஸுப்பிரமணியன் , கிரௌஞ்சன் என்கிற அஸுரனை 
இவ்விடத்தில் வதை செய்ததால் இம் மலைக்கும் 
கிரௌஞ்சமென்று பெயரிடப் பெற்றது என்று மிரு 
கேந்த்ரஸம்ஹிதையிற் கூறப்படுகிறது . 

குருக்ஷேத்திரம் : -- சந்திரவம்சத்திற் பிறந்து அருந் 
தவம் புரிந்த குரு என்னும் மன்னன் ஆண்டதால் இப் 
புண்ணிய பூமிக்கு குருக்ஷேத்திரமெனப் பெயர் வந் 
தது . இவ்விடத்திற் பரசுராமன் , க்ஷத்திரியர்களை 
21 தலைமுறையளவும் தனது கோடரிக்கு இரையாக்கி , 
அவ்வரசரது இரத்தங்களால் ஸமந்தபஞ்சகம் என் 
கிற ஐந்து மடுக்களை யுண்டாக்கினரென்றும் , அது 
முதல் இந்த க்ஷேத்திரம் ஸமந்தபஞ்சகம் எனப் படுவ 
தாகவும் கூறப்படுகின்றது . இவ்விடத்திற் போர் 
செய்து மாண்டுபோகும் க்ஷத்திரியருக்கு மோக்ஷம் 
கிடைக்கின்றதாம் . ஆகையினாற்றான் குருபாண்டவர் 
இங்கு மஹத்தான பாரதயுத்தத்தை நடத்தினார் 


76 


மேகஸந்தேசம் 


களாம் . இஃது டெல்லிக்கு அருகில் தனேச்வர 
( Thanesar) என்கிற ஊருக்குச் சிறிது தென் கிழக் 
கில் இப் பொழுதும் இப் பெயருடனே விளங்கு 
கின்றது . இது மிகவும் புண்ணியக்ஷேத்திரமென்று 
நமது தேசத்தில் இன்றைக்கும் அனைவராலும் கரு 
தப்பெற்று பிரஸித்தமாயிருக்கின்றது . 

கைலாஸபர்வதம் : - இஃது இமாலயத்தின் பின் 
புறத்திலுற்பத்தியாகும் ஸிந்துமஹாந்திக்கு ( River 
Indus ) வடகரையிலிருந்து , காச்மீரநாட்டைக் குறுக் 
-காகக் கடந்து , வடமேற்கிலிருந்து தென்கிழக்காக 
நீண்டிருக்கின்றது . இந்த மலையைக் குபேரனுக்கும் 
முக்கியமாய் சிவபெருமானுக்கும் பிரதானவாஸஸ்த் 
தலமென்று நமது தேயத்தார் கருதுகின்றனர் . இந்த 
மலையின் சார்பிலிருந்தே பிரம்மபுத்திரா என்னும் 
மஹாநதி உற்பத்தியாகின்றது . இதற்கு இப்பொ 
ழுதும் கைலாஸம் அல்லது காங்கரி மலைத்தொடர் 
( Kailas or gangri mountains ) எனப் பெயர் வழங் 
கப்படுகிறது . 


சர்மண்வதீகதி : - இந் நதி விந்தியபர்வதத்தின் 
வடபாரிசத்திலுற்பத்தியாய் , முதலில் மாளவதேச 
பீடபூமியின்மீது ( Malwaplateau ) நேர் வடக்காக 
வும் பிறகு சிறிது வடகிழக்காகவும் திரும்பி , இராஜபு 
தன நாட்டின் கிழக்கு முனையில் மத்திய இந்தியாவுக்கு 
மேற்கெல்லையாக ஓடி , கான்பூருக்குச் சிறிது வடமேற் 
கில் யமுனைக்கு உபா தியாக அத்துடன் கூடுகின்றது . 
சிப்ரா , பார்வதீ ( Parbati ), கலிஸிந்து முதலிய பல 


அனுபந்தம் 2 


77 


சிற்றாறுகள் சர்மண்வதிக்கு உபந்திகளாயிருக்கின்றன . 
இப்பொழுது இந் நதி சம்பல் ( River chambal ) 
என்று வழங்கப்படுகிறது, 

சிப்ராநதீ : - இஃதோர் சிற்றாறு ; விந்தியமலையின் 
வடசாரலில், சர்மண்வதியுண்டாகும் இடத்திற்குச் 
சிறிது கீழ்த் திசையில் உற்பத்தியாய் வடக்காக ஓடி, 
சர்மண்வதியுடன் கூடுகின்றது . இதன் கரையில்தான் 
உஜ்ஜயினீநகரம் இருக்கின்றது . 

தசபுரம் : - இது மாளவதேசத்திற்கு வடக்கில் , 
இராஜபுதன நாட்டிற்கு நேர் கிழக்கில் , சர்மண்வதீந்தி 

ராஜபுதன நாட்டை விட்டு விலகுமிடத்தில் அந் நதிக் 
கரையில் இருந்ததாகத் தெரியவருகிறது ; இப்பொ 
ழுது ஆங்கு தோள் பூர் ( Dholpur ) என்று வழங்கப் 
படும் ஜாட்ஸம்ஸ்த்தானத்தின் ( Jat state) முக்கிய 
நகரமே தசபுரமாயிருக்குமெனக் கருதப்படுகிறது . 
முன்னால் தசபுரம் இரந்திதேவனுக்கு இராஜதானியா 
யிருந்தது ,. ஆகையால் இரதன் பூர் ( Rutanpur ) 
என்று இப்பொழுது வழங்கப்படும் ஊரே தசபுரமா 
யிருக்கக் கூடுமென்று வில்ஸன் துரைகூறுகிறார் . 
தசார்ணம் : -- 

முற்காலத்தில் இஃது ஒரு தேசத் 
தின் பெயரா யிருந்தது . இவ்விடம் இப்பொழுது மா 
ளவதேசத்திற்குக் கிழக்கிலிருப்பதாகத் தெரியவரு 
, கிறது . இஃது இப்பொழுது மத்தியமாகாணத்தில் 
( Central provinces ), சடிஸ்கார் ( Chhatisgarh ) 
என்கிற ஸமவெளிப் பிரதேசமா யிருக்கவேண்டும் . 
முன்பு இதற்கு விதிசாநகரம் இராஜதானியாயிருந்தது . 


78 


மேகஸந்தேசம் 


இத் தேசம் விந்தியத்திற்குச் சிறிது கிழக்கிலுள்ள 
தென்று ப்ருஹத்ஸம்ஹிதையென்னும் கிரந்தத்திற் 
கூறப்படுகின்றது . தசார்ணதேசத்தின் மேற்குப் பகு 
தியில் தசார்ணம் என்கிற ஒரு நதியுமுண்டு . இப் 
பொழுது யமுனையாற்றுக்கு உபநதியாயிருக்கும் தசன 
( Dasan ) என்பதே தசார்ணநதியெனத் தோற்று 


கிறது . 


தேவகிரி : - 

மாளவதேசத்திற்கு மத்தியில் , சர் 
மண்வ தீந்திக்குத் தெற்கிலுள்ள ஒரு குன்று ; இப் 
பொழுது இம் மலை தேவகர் ( Dewagar ) என்று வழங் 
கப்படுகிறதாம் , இங்கு சுப்பிரமணிய தேவாலயம் ஒன் 
றுண்டு ; இன்றைக்கும் இத் தேவாலயம் சிறப்புற்றிருக் 
கின்றதாம் . 

நர்மதாநதீ : - விந்தியத்திற்கு அருகில் ஆம்ரகூடத் 
தின் சாரலில் ( Amarkantakrange ) உற்பத்தியாய் , 
விந்தியபர்வதத்திற்கும் சதபுரமலைத் தொடருக்கும் 
( Satpura hills ) இடையிலுள்ள பெரிய படுகை நிலத் 
தினூடே நேராய் மேற்காக ஓடி , அரபிக்கடலென் 
னும் மேற்கு ஸமுத்திரத்திற் கலக்கும் இந் நதி இத் தே 
சத்தில் புண்ணியாதி யென்று மிகப் பிரஸித்தி பெற்றி 
ருக்கின்றது . கிழக்கிலிருந்து மேற்காக ஓடும் இதைப் 
போன்ற ஆறுகள் நதம் எனப் படுகின்றன . இதற்கு 
ரேவா என்று மற்றொரு பெயருண்டு . இஃதுண்டா 
குமிடத்திற்கு வடக்கில் இப் பெயருடன் ( Rewah- ரே 
வா ) ஒருஸம்ஸ்த்தானம் இப்பொழுது முண்டு. 

நிர்விந்தியாநதீ : - விந்தியமலையிலிருந்து உற்பத்தி 


அனுபந்தம் 2 


79 


) 


பாகும் ஓர் சிற்றாறு . சர்மண்வதிக்கு உபந்திகளான 
சிப்ரா , பார்வதி இவற்றிற்கு இடையிலுள்ள ஒரு சிறிய 
நதியா யிருக்கவேண்டும் . 

நீசைர்க்கிரி: - நீசைர்க்கிரி என்றால் ஓர் சிறு மலை 
யெனப் பொருள் . இது விதிசாநகரத்திற்கு அருகி 
லுள்ள ஒரு சிறு குன்றாயிருக்கவேண்டும் . (இதற் 
குப் பிறகு 26 -வது பத்தியத்திற் கூறப்படும் காட்டா 
றுகள் என்பவை , சிப்ராநதிக்கும் தசார்ணநதிக்கும் 
( River Dasan ) இடையில் விந்தியத்திலிருந்தோடும் 
அனேக சிற்றாறுகளெனத் தோற்றுகிறது ; அவற்றுள் 
பார்வதீ , கலிஸிந்து , கலிபர்வன் , விதிசா ( River Beas) 
முதலியவை முக்கியமான சிலுந்திகள் . 

பிரம்மாவர்த்தம் : -ஆர்யாவர்த்த ( விந்திய இமால 
யங்களுக்கு நடுவிலுள்ள ) தேசத்தின் கீழெல்லையை 
யுண்டாக்குவதான திருஷத்வதீந்திக்கும் , ஸரஸ்வதீ 
நதிக்கும் ( இவ்விரண்டும் அந்தர்வாஹினிகள் - ஸரஸ்வதீ 
நதியின் விவரத்தைப் பார்க்க .) இடையிலுள்ள ஓர் 
பிரதேசம் . இவ்விடம் மஹாபரிசுத்தமானதென் 
றும் , இத் தேசத்திலுண்டான ஆர்யர்கள் அனேகசரித் 
திரஸம்பந்தமான விஷயங்களை வெளியிடுவரெனவும் , 
இதற்கப்பால் வடக்கில் குருக்ஷேத்திரம் , மத்ஸியதே 
சம் , பாஞ்சாலம் முதலியவை இருக்கின்றன வென்றும் 
மனுவும் கூறுகிறார் . அதாவது இராஜபுதன நாட்டி 
லுள்ள பாலைவனம் ( Sandy Dessert) எனத் தோற்று 
கிறது . அந்த ஸமவெளியில் நீராவது நிழலாவது 
கிடையாது . அங்கு நதி மலை முதலியவை யில்லாத 
தாற்றான் , அவ்விடத்தில் கீழிறங்காமற் கடந்து 


. 


80 


மேகஸந்தேசம் 


சிறிது 


போய்க் குருக்ஷேத்திரம் நோக்கி ஏகுமாறு மேகத்தை 
நோக்கி யக்ஷன்கூறுகிறானென்க . இவ்விடத்தின் 

ஒரு 
பாரிசமே முன்னால் நைமிசாரண்ணியம் என்று வழங் " 
கப்பட்டதென்று சிலரெண்ணுகின்றனர் . 

மஹாகாலக்ஷேத்திரம் : ஜ்ஜயினிக்கு மிகவும் 
அருகிலுள்ள ஓர் சிறப்புற்ற சிவக்ஷேத்திரம் . அங் 
குள்ள சிவபெருமானுக்கு மஹாகாலன் எனப் பெய 
ராதலால் , அவ்வாலயத்திற்கும் , க்ஷேத்திரத்திற்கும் 
கூட மஹாகாலம் என்றே பெயர் வழங்கலாயிற்று . 
இதற்கு ஸமீபத்தில் கந்தவதீ ( பெரும்பாலும் கலி 
ஸிந்து அல்லது கன் என்று தற்காலத்தில் வழங்கப் 
படும் சிற்றாறுகளில் ஒன்று ) என்கிற நதியொன்றுண்டு . 

மாலம் : - இஃதோர் மலைபிரதேசம். 
மேற்காகச் சென்று உடனே வடக்காகத்திரும்பி ஆம்ர 
கூடம் போகுமாறு மேகத்திற்கு உபதேசிக்கப்படும் 
மார்க்கத்தை நோக்குங்கால் , வடக்கே மால்டாஜில்லா 
வுக்குச் ( MaldaDistrict ) சிறிது தெற்கிலுள்ள 
இரதன் பூருக்குச் ( Ratunpur) சற்று வடக்கில் 
அதைச் சார்ந்ததோர் மலைபிரதேசமாயிருக்கவேண்டு 
மெனத் தோற்றுகிறது . உன்னதமான பிரதேசம் 
அல்லது பீடபூமிக்கு மாலம் எனப் பெயராம் . 

மானஸைரஸ் : --இது இமாலயத்தினிடையில் 
னத பிரதேசத்தில் திபேத்நாட்டிற்கு அருகிலிருக் 

இப்பொழுதும் இதற்கு மானஸஸரோ 
வரம் ( Mana sarowar ) என்பதாகவே பெயர்வழங்கப் 
படுகின்றது . இங்கிருந்து மானஸமென்கிற நதியும் 
ஒன்று ஓடுகின்றது . மானஸத்திற்கு மிகவும் அருகில் 


கின்றது . 


அனுபந்தம் 2 


81 


தான் பிரம்மபுத்திரா என்கிற பெரிய நதி உற்பத்தி 
யாகின்றது . 

இக் குளத்திற்கு ஸமீபத்தில் ஹாடகம் 
என்று ( இப்பொழுது லாடாக்- Ladakh- என்று வழங் 
கப் படுகிறதாம் ) பிரஸித்தமான 

பிரதேசமொன் 


றுண்டு . 


விதிசாநகரம் : -- 

முற்காலத்தில் தசார்ணம் என்று 
வழங்கப்பெற்ற தேசத்திற்கு இராஜதானியா யிருந்த 
இந் நகரமே , இப்பொழுது மத்திய இந்தியாவில் பில் 
ஸா ( Bhilsa ) என்று கூறப்படுவதாகத் தெரிய வரு 
கிறது . 

இது வேத்திரவதீ என்கிற நதிக்கரையில் 
அமைந்துள்ளது . விதிசைக்கு அருகில் பல கோயில் 
களும் , பௌத்தாலயங்களும் ( இவற்றுள் ஸஞ்சிதோப் 
( Sanchitope ) என்கிற பௌத்த ஸ்த்தலம் பெயர்பெற் 
றது ) இப்பொழுது பிரஸித்தமாயிருக்கின்றன . 
விந்தியபர்வதம் : - 

இப்பொழுது மத்திய இந்தி 
யாவுக்கு ஒருவாறு தெற்கெல்லையாகவும் , டெக்கான் 
என்கிற தக்ஷிணதேசத்திற்கு வடக்கெல்லையாகவு 
மமைந்து , கிழக்கு மேற்காக நீண்டிருக்கும் இப் பர் 
வதம் மிகவும் பிரஸித்தமானது . 

வேத்திரவதீந்தி : - இது விந்தியமலைத் தொடரின் 
வட பாரிசத்திலுற்பத்தியாய் , அங்கிருந்து வடகிழக் 
காக 3-40 மயில் தூரம் ஓடி , மாளவதேசத்தையும் , பிர 
யாகையின் (Allahabad ) தென்மேற்கு மூலையையும் 
குறுக்காகக் கடந்து , காலபீ ( Kalpee) என்கிற பட்ட 


82 


மேகஸந்தேசம் 


ணத்திற்கு ஸமீபத்தில் யமுனையாற்றில் வீழ்கின்றது . 
இதற்கு இப்பொழுது பீட்வா ( River Betwa ) எனப் 
பெயர் வழங்கப்படுகின்றது . 


ஸரஸ்வதீந்தி : - இது ,ஸிந்துமஹாநதியின் ( River 
Indus ) உபநதிகளுள் வெகு முக்கியமான சதத்ரு 
( Sutlej ) என்கிற பெரிய நதிக்குக் கீழ்த் திசையாக 
இமயமலையின் தென் சாரலில் உற்பத்தியாய் , தெற்கு 
நோக்கிக் குருக்ஷேத்திரத்திற்குத்தென்மேற்காயோடி , 
இராஜபுதன நாட்டிலுள்ள பெரிய மணற்பாங்கான ஸம 
வெளியில் வற்றிப்போய் முடிவு பெருகின்றது ; மாரிகா 
லம் தவிர்த்து மற்றக் காலங்களில் இப்பொழுது . இவ் 
வாற்றில் நீரிருப்பதில்லை. யமுனைக்கு மேற்கில் கக்கர் 
( Ghaggar ) என்கிற மற்றொரு நதியுமுண்டு ; இதற்கே 
முன்னால் திருஷத்வதீ என்று பெயர் இருந்திருக்கவே 
ண்டும் ; இதுவும் ஸரஸ்வதியைப் போலவே மணற்பாங் 
கான பூமியில் மறைந்து விடுகின்றது . ஸரஸ்வதியை 
இப்பொழுது அந்தர்வாஹிநீ என்று கூறுகின்றனர் . 


ஸிந்துநதி : --இஃது , விந்திய பர்வதத்தின் தென் 
சாரலில் வேத்திரவதிக்கும் , பார்வதீந்திக்கும் இடையி 
லுற்பத்தியாய் , க்வாலியர் ஸம்ஸ்த்தானத்தைக் கடந்து , 
குவாரி ( Kuwari ) என்கிற காட்டருடன் கூடி , சர் 
மண்வதிக்குக் ( River Chambal ) கிழக்கில் யமுனை 
யில் வீழ்கின்றது . இங்கு கூறப்படும் ஸிந்துநதி யென் 

இந்திய நாட்டின் வடமேற்கெல்லையிலோடும் 


அனுபந்தம் 2 


83 


ஸிந்து மஹாநதி ( Indus ) அல்ல ; அந்த மஹாநதி 
ஸிந்துதேசத்தில் ( Sind ) இருக்கின்றது ; 

உஜ்ஜயி 
னிக்கு அருகிலிருக்கும் இந்த ஸிந்துநதி வெகு சிறியது . 
உஜ்ஜயினிக்கும் ஸிந்து தேசத்திற்கும் இடையில் 
வெகுதூரம் இருப்பதையும் ஆலோசிக்கவேண்டும் . 


பிழை திருத்தம் 


பக்கம் . வரி . 


பிழை . 


கணக்கிடுவதற் 
நத்க்கு 
நாயிகைளின் 


சுத்தம் . 
கணக்கிடுவ 
நதிக்கு 
நாயிகைகள் 


அழகையும் 


B 
15 
21 
29 
54 
60 
61 
7 ? 
741 
79 


6 
16 
8 
6 
18 

6 
13 
16 
2 ) 
12 . 
24 


அழுசையும் 
வரன்றோ ? 
இந்திரனுஸ் 
இலக்ஷமண 
சக்குர் 
சிலுந் திசள் 
Dessert 


வரன்றோ 
இந்திர தன் 
இலக்ஷ்மன 
சக்ருர் 
சிறு நதிக 
Desert 


Xv 


13 
15 ) 


நூன்முகத்தில் ) 
ட்ௌ 

ஸௌ 
மிகுதியாகய் 

மிகுதியா - 


